அட்டைப்‌ படம்‌ 


இராகவன்‌, இலக்குவன்‌, மிதிலைச்‌ செல்வி; பருத்தியூர்‌, தஞ்சை 
மாவட்டம்‌; சோழர்‌ காலம்‌; கி, பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு 





சந்திரசேகர பாண்டியர்‌ 


இருஷ்ணதேவராயர்‌ காலத்தில்‌ சோழ நாட்டை “வீரசேகர சோழன்‌ ' 
என்பவரும்‌. பாண்டி நாட்டை :*சந்‌இரசேகர பாண்டின்‌ '' என்னும்‌ அரசரும்‌ 
ஆண்டார்கள்‌, சோழன்‌ பாண்டியனைத்‌ துரத்தி விட்டு பாண்டி நாட்டைக்‌ கைப்‌ 
பற்றிக்‌ கொண்டான்‌. பாண்டியனின்‌ வேண்டுகோளின்படி கிருஷ்ணதேவராயர்‌ 
தமது தானைத்‌ தலைவர்‌ நாகம நாயக்கரை தென்னாட்டுக்கு அனுப்பினார்‌, நாகம 
நாயக்கர்‌ சோழனை வென்று மதுரையைக்‌ கைப்பற்றினர்‌. இந்தாகம நாயக்கரின்‌ 
மகனே மதுரையில்‌ நாயக்கர்‌ ஆட்சியை தோற்றுவித்த விஸ்வநாத நாயக்கர்‌ என்று 
* தஞ்சாவூர்‌ ஆந்திர ராஜு சரிதம்‌ ' முதலிய நூல்களிலிருந்து அறிகிறோம்‌. சந்திர 
சேகர பாண்டியன்‌ என ஒரு அரசன்‌ இருந்ததாகக்‌ கல்வெட்டுகளில்‌ குறிப்பு இல்லை. 
ஆதலின்‌ இப்படி ஒரு பாண்டிய மன்னன்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ மதுரைப்‌ பகுதியில்‌ 
இருந்தானா என்பது ஐயப்பாடு' என வரலாற்று ஆசிரியர்கள்‌ குறிப்பர்‌. 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ இருமெய்யம்‌ தாலூக்கா இருக்குளம்பூரில்‌ 
கதலீச்சுரர்‌ கோயிலில்‌ ஒரு கல்வெட்டு உள்ளது கல்வெட்டு சக வருடம்‌ 1424 
(1502 ௫. பி.) எழுதப்பட்டது. அப்பொழுது விசயநகர அரசன்‌ சாளுவ இம்மடி 
நரசிம்மராயர்‌, இப்பகுதியின்‌ தலைவனாயிருந்தவன்‌ நரச நாயக்கர்‌. இவ்வூர்‌ சறட 
சேகரயாண்டி. மண்டலத்து கேரள சிங்க வள நாட்டில்‌ இருந்தது எனக்‌ கல்வெட்டு 
கூறுகிறது. இதற்குமுன்னர்‌ பாண்டி மண்டலம்‌ ராஜராஜப்‌ பாண்டி மண்டலம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றிருந்தது. அது இப்பொழுது சந்திர சேசுரப்பாண்டியன்‌ 
என்பவன்‌ பெயரால்‌ மாற்றியமைக்கப்பட்டுள்ள து, இது சற்றேறக்‌ குறை பி. 
1500ல்‌ நடந்திருக்க வேண்டும்‌ இதிலிருந்து இருஷ்ண தேவராயன்‌ காலத்தில்‌ 
இப்பகுதியில்‌ சந்திரசேகர பாண்டியன்‌ என்பவன்‌ இருந்‌ இருக்கிறான்‌ என்பதை 


இக்கல்வெட்டு உறுதி செய்கிறது. (புதுக்கோட்டைக்கல்வெட்டுகள்‌ எண்‌. 722) 


ப ப. பபப ப அத அகதவி மத வ ததத த த க ததத ததத வகை 
தமிழ்தாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறைக்காக டி துறையின்‌ அச்சகத்தில்‌ இத்துறை 
இயக்குநரால்‌ அச்சிட்டு வெளியிடப்பெற்றது, ஆசிரியர்‌ இயக்குநர்‌ இரா. நாகசாமி, 







ye TOR IF ட. ஆ. 
வட ரத 





~~ ஸி 
252 
819/6 ள்‌ \ I 

8 

இ 
செத்திரு மடந்தைமன்‌ ஸ்ரீ ராஜராஜன்‌ 4 
காலம்‌ 985-1014 வெட்டு 
ைவார்க்கு 
டு சிறுதூரு 
என மற்றொரு 


தமிழ்தாடு அரசு. தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ காலரண்டட்டெளில்‌ கறிக்‌ 
க்க a ப்‌ . ௩. இராஜகேசரியின்‌ 
இக மி ர இசாட்சச ஆண்டு ஐப்பசித்‌ விற்கள்‌ x வீதியை அறிடிறோம்‌. 









னடிகள்‌. 


வெ. இராதாகிருஷ்ணன்‌ 


படிவு அலுவலர்‌ 






தஞ்சாவூரிலிருந்து சுல்லணை செல்லும்‌ நெடுஞ்சாலையில்‌ இெபச்திரஸ்டி கல்‌. 
தொலைவில்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ கோவிலடி என்னும்‌ அழயெ சிற்றூர்‌ உள்ளது. 
இது பழங்காலத்இல்‌ மிசுவும்‌ சிறப்பு வாய்ந்த ஊராகக்‌ இசழ்ந்தது, இவ்வூரில்‌ ஒரு: 
பெரும்போர்‌ நடந்ததென இலக்கியங்கள்‌ குறிக்கின்றன. கோச்செங்கட்சோழன்‌ 
சேரமான்‌ இரும்பொறை என்னும்‌ சேர தாட்டு மன்னனை வென்று மிறைய்‌ பிடித்த. 
இடம்‌ இவ்வூரென வரலாற்று ஆசிரியர்கள்‌ குறிக்கின்றனர்‌, ௫. பி. எட்டாம்‌. 
நூற்றாண்டில்‌ *இருப்பேர்‌ நகர்‌! என்று வழங்கப்பட்டதெனக்‌ கல்வெட்டுகளால்‌ 
அறிகி3௫ம. இவ்வூர்‌ சவொலயத்தில்‌ உள்ள க. பி, எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்க கல்வெட்டு “எயி நாட்டு பிரம்மதேயமான இருப்பேர்‌ நகர்‌ எனக்‌ குறிக்‌ 
இறத பழமையான சவாலயமாகிய இருப்புறுக்மை உடைய நருர்யியகுதி 











இருப்பேர்‌ நகர்‌ என்று வழங்கிற்‌, கோயிலிலுள்ள அனைத்துச்‌ சரசறாங்களும்‌. 
(இப்‌. பழம்பெயரை உறுஇ செ! றன, ஆனால்‌ இன்று இவ்வூர்‌ கோவிலடி என: 
அனைக்கப்படுகிறது. இவ்வூர்‌ கல்வெட்டுகளில்‌ கோவிலடி என்று பெயர்‌ எங்குமே 
குறிக்கப்படவில்லையா தலால்‌ இப்பெயர்‌ பிற்காலத்தில்‌ ஏற்பட்ட ஒன்றாகத்‌ 


தெரிகிறது. 


இவ்வூரின்‌ கிழக்கில்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ சிவபிரானுக்கு எடுக்கப்பட்ட 
சோயில்‌ ஓன்றுள்ளது. அச்‌! கோயில்‌ இன்று “திவ்ய ஞானேஸ்வரர்‌ ஆலயம்‌” என 
அழைக்கப்படுகிறது, க. பி, பதினொன்றாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த இக்‌ கோயில்‌: 
சல்வெட்டுகள்‌ மூலம்‌ *இருப்பேர்‌ இருப்புறத்துறையும்‌ பெருமானடிகள்‌ கோயில்‌! 
என வழங்கப்பட்டதாக அறிலறோம்‌. இதன்‌ வழி, *திருப்பேர்‌' என்று: ஊரின்‌ 
பெயரும்‌, அவ்வூரில்‌ உள்ள *இருப்புறம்‌' என்று கோயிலின்‌ பெயரும்‌ வழங்கியி' 
ருப்பதை ௮ பியலாம்‌ 


இக்கோயிலிலுள்ள இறைவன்‌ தற்காலத்தில்‌ (இல்ய ஞானேஸ்வரர்‌' என்று: 
அழைக்கப்படுகிறார்‌ அம்மனின்‌ பெயர்‌ அ௫லாண்டேஸ்வரி”. இராஜசேசரி கல்‌ 
வெட்டுக்களில்‌ ' இருப்புறத்துன றவார்‌” என்றும்‌ குறிக்சுப்படுகிறது. முதற்‌ குலோத்‌ 
துங்கன்‌ காலத்திலும்‌, விக்கிரம சோழன்‌ காலத்திலும்‌ "திருப்புறத்துறை மஹா 
தேவர்‌” என்று குறிக்சப்படுகிறது, ஆனால்‌ அம்மனைப்‌ பற்றி இக்கோயில்‌ கல்வெட்டு. 
களில்‌ குறிப்பேதும்‌ காணப்படவில்லை, 


இக்கோயிலில்‌ ஏழு சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகள்‌ படியெடுக்கப்பட்டுள்ளன. 
அவற்றில்‌ மூன்று இராஜசேசரியின்‌ காலத்தவையாகும்‌. அவற்றில்‌ ஒன்றில்‌ ஆட்டு 
யாண்டு தெளிவாக இல்லை. இராஜஐகேசரியின்‌ “மூன்றாம்‌ ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டு 
செம்பியன்‌ வேதி வேளான்‌' என்பான்‌ திருப்பேர்‌ இருப்புறத்‌துறைவார்க்கு. 
இருக்கற்றளி எடுப்பித்தான்‌ என்று குறிக்கிறது, இவன்‌ "கிளியூர்‌ காட்டு சிறுகவூரு 
டையான்‌ வேளான்‌ வீர நாராயணனான செம்பியன்‌ வேதி வேளான்‌” என மற்றொரு. 
கல்வெட்டிலும்‌ குறிக்குப்படுகிறான்‌, இவன்‌: திருவெறும்பூர்‌ சுல்மெட்டுகளில்‌ 
கப்பட்ட செம்பியன்‌ வேதிவேளானாசு இருக்கவேண்டும்‌. எனவே இராஜ! $ 
மூன்றும்‌ ஆட்சியாண்டில்‌ இத்திருக்கோயில்‌ எடுக்கப்பட்ட செய்தியை அறிக்‌, 



































ம்‌ ராஜேந்திர சது 
ஒரு வேலி நிலத்தையும்‌ 
கஇரமசோழழனின்‌ பதினொன்றாவது ஆட்டு 
கவாசனி வளநாட்டு எயினாட்டு பிரம்மதேயமான 
௦ப3யோர்‌ இவ்வூர்‌ வடபிடாசையான இருச்சடைமுடி 
ல்‌ இருமண்டபத்தே கூட்டம்‌ குறைவறக்‌ கூடியிருந்து 
ு பெொல்லாதாய்‌ நம்மூர்‌ அழித்து குடி ஓடிப்போய்க்‌ 
பெருமாளுக்கு விண்ணப்பஞ்‌ செய்து' எனக்‌ குறிக்கிறது. 
ஈழனின்‌ பதினொன்றாவது ஆட்சியாண்டில்‌- அதாவது 
ஆம்‌ ஆண்டில்‌ இவ்வூரில்‌ பெரும்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டது என அறி0ரம்‌. 
லத்தில்‌ இவ்வூரின்‌ அணித்தே இருச்னெம்பூண்டி என்ற பெயருடன்‌ 

ட முடி என்னும்‌ ஊர்‌ அக்காலத்தில்‌ இருப்பேர்‌் நகரத்‌ இன்‌ பிடா 
குதெனறும்‌ அறிகிறோம்‌. பரகேசரி இராஜேந்திர சோழலவின்‌ 
ஈண்டுக்‌ கல்வெட்டு "இவ்வூர்‌ இருப்புறத்துறையும்‌ பெருமானடிகளுச்‌ 
முத்தருளுகைக்கு நிவந்தஞ்‌. செய்ய குன்னாட்டு மேல்களக்குரர்‌ 
ரன்‌ குப்பையா இத்த தேவனுக்கு" எழுமா திலம்‌ ஒதுக்கிக்‌ கொடுத்த 
த்தம்‌ செய்யவேண்டிய முறையையும்‌ குறிக்கிறது. 


கோயில்‌. கிழக்கு நோக்க அமைந்துள்ளது, இக்கோயில்‌ சதுரமான 
ற ற்‌, நின்‌ சது வடிவமான: அர்த்த மண்டபத்தையும்‌ கொண்டுள்‌ சாது. 
சீகுவர்களின்‌ உள்ள தவ கோட்டங்களில்‌ தற்கே தட்டிணயர்த்‌இயும்‌ 
௬ அரதததாரியும்‌ வடக்கே பிரம்மனும்‌ கரட்டெளி கின்றனர்‌, அர்த்த மண்ட 
தவகோட்டங்களில்‌ விநாயகரும்‌ துர்க்கையும்‌ காணப்படுகின்றனர்‌. இவற்‌ 
தட்ணாமார்த்இனயத தவிர மற்ற இற்பங்கள்‌. அனை த்தும்‌ சோழர்காலத்‌. கவை 
தடடிணாமர்தஇ மட்டும்‌ 0. பி. பதினெட்டாம்‌ நாற்ஜண்டைச்‌ சார்ந்த 
தோன்றுகிறது. 


இக்கோயிலுக்குரிய பரிவார தேவதைகளின்‌ ஆலயங்கள்‌ பழுதுபட்டுள்ளன. 
யின்‌ எதன்மேற்சே விதாயகருக்கென் நு தனிச்சன்னதி உள்ளது. அல்‌ 
[நாயகர்‌ சிலையொன்று காணப்படுகிறது. கருவறையின்‌ வடமேற்கே 
குக்சென்று தனி சன்னஇ ஒன்‌ நுளனது. அதில்‌ சுப்பிரமணியர்‌ மயில்‌ 
லையில்‌ காணப்படுகிறார்‌. சிவன்‌ கோயிலின்‌ அர்த்த மண்டப வாயி 
9 அழகியே துவாரபாலகர்‌ இலைகள்‌ காணமப்படுின்றன. இக்கோயிலில்‌ 
சிவகாமசுந்தரி, சந்திரசேகரமூர்‌ ததி, சுப்பிரமணியர்‌, வள்ளி. தெய்வானை, 
 சலார்‌, இருப்புளிச்சியம்மன்‌ என்னும்‌ கிராம தவை ஆரிய. செப்புத்‌ இரு 
உள்ளன. இவையாவும்‌ பிற்பட்ட சாலத்தவையாகும. 


ஜக்கு வடக்கே இருச்சு ற்றை ஒட்டிறறைபோல்‌ பிடாரிகோயில்‌. 

[அ இருப்புவிச்சியம்மன்‌ கோயில்‌ என அழைக்கப்படுகிறது. அங்கு 

7 மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராஹி, கெளமாரி, சாமுண்டி 

ர்களி இலைகள்‌ உள்ளன, இவற்றில்‌ பிராம்மியைத்தவிர 

10-ஆம்‌. ந்குண்டைச்சார்ந்த சோழர்களின்‌ படைப்புசுளாகும்‌ 
்‌ பிற்காலச்‌ சிற்பமாகக காணப்படுகிறது, 
































ஓரு டீ கப்‌, ஒரு பாரீஸ்‌ மிட்டாய்‌ டப்பா, உ 
ஒரு டிரான்சிஸ்டர்‌, ஒரு காமிரா, ஒரு: சைக்கடிகார 
கண்ணாடி , . . இவைகளை ஒரு சுத்தியால்‌ நன்றாக. தொ, 
ரண்டுகள்‌ புதைத்து வைத்து, பின்‌ ஆஸ்‌இரே 
தொல்பொருள்‌ நிபுணரிடம்‌ கொடுங்கள்‌ , . . 80-ஆம்‌ நூற்றாக 
வாடியின்‌ வாழ்க்கை முறைகளை ஆராய்க £ என்று. சற்று 
உதாரணம்தான்‌, ஆனாலும்‌, தென்னிந்திய ஓவியங்களை 
சலை-வரலாற்று ஆசிரியனின்‌ நிலை இதைவிட மிசுவும்‌ 
இல்லை. சங்க இலக்கியக்‌ குறிப்புகளைப்‌ பார்த்தால்‌, ஒளிய 
உயர்ந்த நிலையில்‌ இருந்திருக்க வேண்டுமென்று நன்றாகத்‌ 
ஆனால்‌, இன்று சித்தன்னவாசல்‌, பனமலை, தஞ்சாவூர்‌ ல்‌ 
வைத்தே அழிந்து போன தென்னிந்‌இய சாஸ்த்ரீய ஓவிய பரம்‌ 
நாம்‌ உணர வேண்டியிருக்கிறது. இத்த சூழமைலில்‌, 8870-இல்‌ லே 
கெ! ணரப்பட்ட ஆர்மாமலைக்‌ குகை ஓவியங்கள்‌ (இய, 21 
நூற்று நண்டு] முக்கியத்துவம்‌ பெறுகின்‌ ஊன. 


சென்னை-ிருஷ்ணரி சாலையில்‌ ஆம்பூரிலிருந்து: வத்து: 
மீட்டர்‌ re வில்‌ மலையம்பட்டு என்று: ஓரு ரொமம்‌. அதை ஓய்‌ 
போல்‌ ஒரு சிறு மொட்டை மலைத்தொடர்‌. அங்கே குஇறைலாம 
வில்‌ ஒரு பள்ளத்தாக்கில்‌, சுமார்‌ 100 அடி உயரத்‌ ஓல்‌, இெக்கு-மே; 
இயற்சையாயமைத்த ஒரு குகை, 190 அடி நீளம்‌, நெளித்து, 
குகையின்‌ வாய்‌ வரை செல்லும்‌ ஓரு கல்‌ பாவப்பட்ட பாகையின்‌. 
நன்றாகத்‌. தெரிகிறது. இக்குகையினுள்‌ சுவரோ ரலியங்கள்‌,, ஒரு 
சுவற்ருலான சமணப்‌ பள்ளியின்‌ தையாடிகள்‌ இலைகளைக்‌ 


தொல்பொருள்‌ ஆராய்ச்சி. இத்நாற்றுண்டின்‌ ஆரம்ப 
கல்வெட்டுகளையே மிகுதியாகச்‌ சார்த்‌இருந்தது. 
குகையைக்‌ கண்ட ராபர்ட்‌ வெல்‌, அங்குக்‌ சுல்வெட்டு, 
படியால்‌, இரண்டே வாக்யெங்கவில்‌ ஒரு சிறு குறிப்பை எழுதி 
விட்டார்‌. [ஒரு கல்வெட்டும்‌ அங்கே இருந்திருக்கிறது. 
அது படவில்லை]. அவரைத்‌ தொடர்ந்து வந்த பிரஞ்சு 
மூவோ துப்ராயல்‌, இங்கு ஓவியங்களிலிருந்த 
என்று மட்டும்‌ எழுதி வைத்தார்‌. ௮) 4 
முக்கியத்துவம்‌. தருபவையாக அமையாததால்‌, 


நக்கு ஆர்மாமலை மறைந்தே 6 








ற்றிக்‌ குறிப்‌ 
ப்பின்‌ சாராம்‌ 


| ப்பு வந்தது, துப்ராயல்‌, வட ஆற்காடு 
று மட்டும்‌ ச அக்குகை இருக்கும்‌ இடத்தைக்‌ கூறாமல்‌ 
[அப்போது இம்மாவட்டம்‌ கடப்பா வரை நீண்டி 
லத்‌ தொடரைக்‌ கண்டு பிடிக்க நான்கு மாதங்களாயின, 































தமிழ்‌ நாட்டில்‌ பண்டைச்‌ சின்னங்களுடன்‌ காணப்படும்‌ இயற்கைக்‌ 
ஏராளம்‌. பெரும்பான்மையானவை சமணத்‌ துறவிகளால்‌ 
'கப்படுத்தப்பட்டிருக்கிள்‌ றன. இங்குக்‌ குசைத்தள த்தில்‌ காணப்படும்‌ 
சுல்வெட்டுக்கள்‌ சங்க காலத்திற்கு முற்பட்ட தமிழகத்தைப்‌ பற்றி 
அரிய குறிப்புகளைத்‌ தருகிறது. இக்குறிப்புகள்‌, குகைகளிலிருந்த 
1 அமைப்புகளைப்‌: பள்ளி என்றும்‌ உறை என்றும்‌ குறிக்கின்றன, 
சு அருகில்‌ இருக்கும்‌ குகைகளே இப்பள்ளிகள்‌ அமைக்க தேர்ந்தெடுக்கப்‌ 
ம்‌ பட்டன. பத கன அக்கால பள்ளியுட்‌ வைத்தற்றால்‌ சான்றோர்‌ குழாஅத்துப்‌ 
[ர இபதை புகல்‌ என வள்ளுவர்‌ குதிப்பது இச்சமணப்‌ பள்ளிகளில்‌ வழங்கி 
ந்த: த என்கிறார்‌ ஜீவபந்து ஸ்ரீபால்‌] இக்குகைகசரில்‌ 
வ மடங்கள்‌, கோவில்கள்‌, மதக்‌ கோட்பாடுகளைப்‌ போதிக்கும்‌ பள்ளிகள்‌ 
- அடைக்கலமளிக்கும்‌ மறைவிடங்கள்‌ முதலிய வேறுபட்ட அமைப்புக்கள்‌ 
இருந்தன. இக்குகையமைப்பு களின்‌ தோற்றமும்‌ முடிவும்‌ பற்றி இறுதி 
மீன்க ஒன்றும்‌ கூற முடியா விட்டாலும்‌, கிமு, 8-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌: 
த ஆண்டு இப்பழக்கம்‌ நடை முறையிலிருந்தது என நிச்சயமாய்ச்‌ 
1D, 2 14 ர i 
த இக்திகைகளில்‌ அள்ளிடம்‌ சிறு அறைகளாகச்‌ சுவர்களால்‌ 
குப்பட்டிருந்தது. இச்சவர்களும்‌ குகையின்‌ மேற்தள்மூம்‌ ஓவியங்‌ 
ரல்‌ [மபா] அலங்கரிக்கப்பட்டிருந்தன.. இதும்‌ பல்‌ த்த இலக்கியர்‌ 
i ச்‌ க 7 i கக =) 42 [ட்‌ 
ஓம்‌ ஆதாரங்கள்‌ உண்டு. இத்தகைய சமண குசைக்கோவிலொன்று, 
வியங்களுடன்‌ போளுருக்‌ i i ்‌ 
மப்பு ூருக்கு அருகில்‌ உள்ள திரும என்ற 
த்தில்‌ இன்றும்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌, 


ஆர்மாமலை இ, பி, 10-ஆம்‌ நாரற்ருண்டு வரை அப்படிப்பட்ட ஒரு 
ஸ்தலமாக இருந்தது. இக்குகையில்‌ ஒரு சமணப்‌ பள்ளி இருந்தது. 
நீனமுள்ள இக்குசையின்‌ வாய்‌ முழுவதும்‌ ஒரு நீண்ட சுவரால்‌ 
ருந்தது. நடுவிலிருந்த வாயிலின்‌ இருபுறமும்‌ துவாரபாலகர்‌ 
புச்‌ அற்பமாக அச்சுவற்றில்‌ பதிக்கப்பட்டிருந்தது, சமணக்‌ 
கா அங்கமான மானஸ்தம்பம்‌ [இந்து ஆலயங்களின்‌ 
“1 இக்கலையின்‌ முன்‌ இருந்தது. அந்த ஸ்தம்பத்தல்‌ 
மட்டுமே எஞ்சியுள்ளது. அந்தச்‌ சதுரப்பகுதியின்‌ 


யதி. 













படாரர்‌'' என்‌ (த்‌ “இங்கன ன ரது. 

சுவற்றாலான, மூன்று அறைகள்‌ கொண்ட ஒரு சமணக்‌ ்‌ 
குகையின்‌ மேற்புறமும்‌, மண்சுவர்‌ முழுவதும்‌ ஓவியங்களால்‌ நிரப்‌ 
இருந்தன. சமணமத அமைப்பில்‌ ஒரு பிரிவான அன்னப்‌. 
துறவிகள்‌ இங்கு இருந்தனர்‌. சமணம்‌ தழைத்‌; 
மண்டலத்தில்‌, ஆர்மாமலை சமணப்பள்ளி ஒரு முக்கிய 
விளங்கியது, உதயேந்திரம்‌ செப்புப்‌ பட்டயத்தில்‌ ரெளஹிச 
எனக்‌ குறிப்பிடப்படும்‌ ஸ்தலம்‌ இதுவே. ட 


1970-இல்‌ இக்குகையைடைந்த நம்‌ இரு நண்பர்கள்‌ கண்டனை, 
குகையின்‌ மேற்புறத்தில்‌ அங்கொன்றும்‌, இங்கொன்றுமாகச்‌ சிதைத்த சுவ 
ரோவியங்கள்‌, மண்சுவர்‌ அமைப்பு, உடைந்த இருதுவாரயாலர்‌ புடைப்பு 
இற்பங்கள்‌ ஆயெவற்றையே, ஓவியங்களைப்‌ பார்த்தவுடனேயே. கூறி 
விடலாம்‌, அவை சாஸ்திரீயபாரம்பரியத்தை சார்ந்தவை என. இக்பாலர்‌ 
ஓவியத்தில்‌ எஞ்சியுள்ளது அக்னியும்‌, எமனுமே. அக்னி, தனது ஜோடி 
ஷ்வாவுடன்‌ ஆட்டின்‌ மேல்‌ விரைந்து போய்க்‌ கொண்டிருக்கிறார்‌. சுமார்‌ 
ஒரு சதுர அடி ஓவியமே எஞ்சியுள்ளது. உருவ அமைப்பு மகாபலிபுரம்‌ 
பரதன்‌ தபசுக்‌ காட்சியிலுள்ள தேவாதி தேவர்களின்‌ அச்சுப்‌ பிர இபலிய்பு.. 
எமன்‌ ஓவியத்தி இல்‌ திழ்‌। யாதி மட்டுமே காணப்படுகிறது. 


குகையின்‌ வலது பக்கம்‌, மேற்புறத்தில்‌ சமவசாண தாமரைம்‌ 
பெர்ய்கை ஓவியம்‌, 7 அடி நீளம்‌, உருக்‌ குலைந்து காணப்படுகிறது. ஆர்மா 
மலையில்‌ முக்கியமான சதெடுரம்‌ [Key painting] இப்பொய்கையே, கேவல்‌ 
ஞானம்‌ பெற்ற தீர்த்தங்கரர்‌ தனது முதற்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ இடம்‌ 
லட்சுமி வரமண்டபம்‌. இம்மண்டபத்தைச்‌ சுற்றி ஏழு பருதிகள்‌ 
[Regions]. அதிலொன்றே ௯ திசுபூமி எனப்படும்‌ தாமரைப்‌ பொய்கை. 
மொட்டுகளும்‌ தாமரை மலர்களும்‌ காற்றிலாடுக்‌ கொண்டிருக்கின்‌ றன. 
இளிப்பச்சை நிற இலைகளினாடே காவி நிறத்தில்‌ மலர்கள்‌, ஒரு யாணை! 
யின்‌ உருவம்‌, சிதைந்து காணப்படுனெறது. 


இந்திய சாஸ்‌இரீய ஓவிய வரலாற்றில்‌ ஆர்மாமலையின்‌ இடத்தை. 
நிர்ணயிப்பது இவ்வோவியமேயாகும்‌. வடக்கே எல்லோராவிலும்‌ தெற்கே. 
சித்தன்னவாசலிலும்‌ இத்தாமரைக்குளம்‌ சுவரோவியமாகத்‌ தீட்டப்பட்டுள்‌ 
ளது. செயல்‌ விளக்க ஓவியம்‌, அதை தட்டிக்‌ காட்டும்‌ முறை: இவை" 
மூன்று இடங்களிலும்‌ ஒரேமாதிரியாக இருக்கின்றன. ஒரே இட 
வெவ்வேறு உருவங்களை வெவ்வேறு கோணத்தில்‌ காட்டி, ஒரு ௧௨ : 
உணர்வை ஏற்படுத்தும்‌ உத்தி இவ்விடங்களுக்குப்‌ பொது. இன: லிய்சும்‌ 
கள்‌, யானை யாவும்‌ ஓரே மாதிரி, கட்டிட, சிற்பக்‌ கசதோரயில்‌. என்பது 


இவ்வித ஒற்றுமையை எல்லோரா கைலாசநாதர்‌ ஆஷ்வி, 'இஷிராணி. 
கோவில்‌, காஞ்சி கைலாசநாதர்‌ ஆலயம்‌, மகாபலிபுர 


கழுகுமலை வெட்டுவான்‌ கோவில்‌ போன்ற குகப்‌ we 
காணும்‌ போது, ஓவியத்தில்‌ இவ்வித ஒற்றுமை விய வ த்‌ 
ட்‌ ர்‌ 


மண்டலத்திலுள்ள கலைப்‌ படைப்புகளில்‌ பல 
வின்‌ முத்திரைகள்‌ பதிக்கப்பட்டிருப்பதைக்‌ காணலாம்‌, பல்லவர்‌, 
ராட்டிரகூடர்கள்‌, சோழர்கள்‌ யாவரும்‌ தங்கள்‌ கை 
வண்ணங்களைக்‌ காட்டி இருக்கிறார்கள்‌. இந்தப்‌ பல வம்சங்களின்‌ கலைப்‌ 
பாணிகளின்‌ பாதிப்பு, ஒரு தனிக்‌ கலைப்பாணியையே கொண்டை 
மண்டலத்தில்‌ தோற்றுவித்தது. இராட்டிரகூடமன்னன்‌ 9-ஆம்‌ இருஷ்ணன்‌ 
(இ.பி. 939-956] கொண்டை மண்டலத்தை 25 ஆண்டுகள்‌ ஆண்ட போது 
இந்தப்‌ பகுதியிலுள்ள கலைப்படைப்புக்கள்‌ ஒரு தனித்துவம்‌ பெற்றன, 
இந்த அம்சம்‌ இன்றும்‌ கலை-வரலாற்று ஆசிரியர்களால்‌ சரியாக ஆராயப்‌ 
படாத ஒன்று; கட்டிட, சிற்பக்‌ கலையில்‌ இத்தனித்துவத்திற்கு 
உதாரணங்கள்‌ பல உண்டு, ஓவியத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ ஆர்மாமலை 






மட்டுமே. எல்லோராவின்‌ கலையம்சங்களும்‌ [ராட்டாக்‌ கூடர்‌] சித்தன்ன 
வாசலின்‌ பிரதிபலிப்பும்‌ [பாண்டியர்‌] ஒன்று சேர்ந்த அந்த உன்னத 
காலக்‌ சட்டத்தை அழியாமல்‌ காப்பாற்றியது ஆர்மாமலைக்‌ குகை. 





3. 30-4-1970 அன்று, தமிழ்தாடு தொல்பொருள்‌ இலாக்கா இயக்குநரின்‌ ஆதரவில்‌ ஒழுங்கு 
செய்யப்பட்ட ஒரு விரிவுரைக்‌ கூட்டத்தில்‌, ஆர்மாமலையைப்‌ பற்றிய முதற்‌ குறிப்புகள்‌ வெளிக்‌ 
கொணரப்பட்டன. ன 











2. காண்க Dr. Edward Montgomery and S.T ‘Armamaloi F 18 
Lalitkala 16 [Bombay 1974], 

2. இக்கு தனத்தில்‌ அசுழ்வாராய்ச்‌ரி நடத்திய இந்திய தொல்பொருள்‌ இலாகாவினர்‌, 
இம்‌. 300 முதல்‌ இ.பி, 300 வரை இக்குகைவினுள்‌ வாழத்‌ கவர்களால்‌ உயயோகப்படுத்தம்பட்ட : 
மண்பாண்ட ஓடுகளை Megalithic P: ரர வெளிக்கொண்டு. வந்துள்ளனர்‌. சுரண்க. [பக 





Archaeology 1970-71: A review [Ne 





Delhi 1974] ஐ, 34-5. 


மூடப்பட்டிரு, 
உழுவம்‌ இடை ட 


்‌ 2 ஆஅ நக்‌ [| 
டூகர்விலின்‌ ஓ த. டு 4 ’ 1 | 
ன்‌ ஹ்தம்‌ போல்‌] ர க 3 
ப ்‌ “பிட்டி - ்‌ 


ம அடிப்பகுதி 
ட "டன்‌ இருஷ்ணன்‌ 14-ஆம்‌. நூற்றாண்டு ஓவியம்‌. 
1 ரீள்ளை சன்னஇ இருவரங்கம்‌, இருச்‌ூ மாவட்டம்‌ படட அத்தி 








மேலூரைச்‌ சுற்றிச்‌ சில கோயில்கள்‌ 
புலவர்‌ வெ. அ. முத்துக்கண்ணன்‌ 


முகவை மாவட்டத்தைச்‌ சார்ந்த மேலூரிலிருந்து பதினைந்து கல்‌ 
தொலைவில்‌ உள்ள “இளாதரி * என்ற ஊரிலிருந்து 2 கல்‌ தொலைவில்‌ 
அடர்ந்தகாடு ஒன்று உள்ளது. அங்கு மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ ஒரு 
கோயிலைக்‌ கண்டேன்‌. அதுபோல மேலூரைச்‌ சுற்றிலும்‌ பல கோயில்கள்‌. 
அழிகின்ற நிலையில்‌ உள்ளன. அவைகளையெல்லாம்‌ பற்றிய குறிப்புக்களே 
இக்கட்டுரை. 


களாதரி பகுதியில்‌ உள்ள காடுகளில்‌ ஏராளமான கலைமான்கள்‌ 
இருந்தனவாம்‌. அவ்வூர்‌ “கலைமான்தரி' என்று பெயர்‌ பெற்றிருந்து 
பின்னர்‌, அதுவே ளைமான்‌ தரிஃளொ தரி என்று மருவியிருத்தல்‌ வேண்டும்‌. 
இங்கு இவ்வடர்ந்த காடு, பேய்‌, பிசாசு நிரம்பிய பகுதியென அஞ்சி 
யாரும்‌ செல்வதில்லை. மரங்களை வெட்டினாலும்‌, வேறு எதையேனும்‌ 
எடுத்து வந்தாலும்கூட இங்கு வரும்‌ என்று நம்புகின்‌ றனர்‌. அருகில்‌ பொய்க்‌ 
கண்மாய்‌, பொய்க்கோயில்‌, பொய்‌ முனியாண்டி கோயில்‌ என்பவை 
உள்ளன. இங்கு பொய்கையொன்று இருந்து அழிந்ததற்கான 
அடையாளங்கள்‌ உள்ளன. இவை பொய்கைக்‌ கோயில்‌, பொய்கைக்‌ 
கண்மாய்‌, பொய்கை முனியாண்டி கோயில்‌ என்று வழங்கப்பட்டு பின்‌ 
மருவியிருக்க வேண்டும்‌. 


கல்வெட்டு 


இக்காட்டின்‌ நடுவில்‌ வேலைப்பாடுடைய அழகிய கோயில்‌ இடிந்த 
நிலையில்‌ காணப்படுகிறது. அதனருகே 1: அடி அகலமும்‌, 4 அடி நீளமும்‌ 
உள்ள படிக்கல்லில்‌ 24 வரிகளைக்‌ கொண்ட கல்வெட்டு ஒன்று உள்ளது. 
அதில்‌ 'குலசேகர' என்றபெயர்‌ ஒன்று மட்டுமே என்னால்‌ படிக்க முடிந்தது. 
இது பாண்டியன்‌ குலசேசுரனைக்‌ குறிக்கலாம்‌. எனவே இக்கோயில்‌ 
13-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகலாம்‌. 
சிற்பம்‌ ட்‌ 


~~ 
~~. 


இக்கோயிலில்‌ அழகிய தூண்கள்‌ காணப்படுகின்றன. லிம்சும்‌ 
இருந்ததற்கான பீடம்‌ காணப்படுவதால்‌, இது சிவன்‌ கோயில்‌ என்பது 
தெளிவு, இங்கு வலம்புரி விநாயகர்‌, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, இஃஇராணி, 
கெளமாரி ஆகியோரின்‌ சிலைகளும்‌ காணப்படுகின்‌ றன. [। 


கார்கள்‌ 

இங்கு * முனியாண்டி கோயில்‌ ' என்று வழங்கப்படும்‌ இடத்தே 
ஏராளமான நாணயங்கள்‌ குறுக்கே வெட்டப்பட்டகாகக்‌ கிடைக்கின்றன. 
பூஞ்சுத்தி 

இக்கோயிலிருக்கும்‌ இடத்திலிருந்து 5 கல்‌ தொலைவில்‌ பூஞ்சுத்இி 
என்றொரு ஊர்‌ உள்ளது. இங்குள்ள கோயிலில்‌ இறைவன்‌ ' பூவலிங்கம்‌ * 
என்று அழைக்கப்படுகிறார்‌. இங்கு “ பூத்திருவிழா ' என்ற விழாவொன்றும்‌ 
நடக்கிறது. சீழவளவு அருகில்‌ பஞ்சபாண்டவர்‌ மலையில்‌ உள்ள 
முருகன்‌ கோயிற்‌ கல்வெட்டில்‌ 'பூஞ்சுத்தி' குறிக்கப்படுவது நோக்க 
த்தக்கது. 


இளமைநமயகி அம்மனும்‌ இடைச்சி மண்டபமும்‌ 


மேலூரில்‌ இருந்து நான்கு கல்‌ தொலைவில்‌ அரிட்டாபட்டி என்ற 
ஊர்‌ உள்ளது. அங்கு பாண்டியன்‌ நெடுஞ்செழியனின்‌ பெயர்‌ குறிக்கப்‌ 
பட்ட தமிழிக்‌ கல்வெட்டு இருப்பது அனைவரும்‌ அறிந்ததே, இங்கு பல 
மலைக்குன்றுகள்‌ உள்ளன, கிழக்கில்‌ இடைச்‌ மண்டபம்‌ என்றொரு 
குடவரையுள்ளது. கருவறையில்‌ லிங்கமும்‌, முன்னால்‌ நந்தியும்‌, இருபுற 
மும்‌ துவாரபாலகர்களும்‌, வலப்புறம்‌ விநாயகரும்‌, இடப்புறம்‌ சுப்பிர 
மணியரும்‌ வடிக்கப்பட்டுள்ளனர்‌, 


அருகில்‌ இளமைநாயகி அம்மன்‌ கோயில்‌ உள்ளது. அங்குத்‌ 
துர்க்கை, அகோரமூர்த்தி சிலைகள்‌ உள்ளன. வேலைப்பாடுடைய தூண்‌ 
கள்‌ காணப்படுகின்‌ றன. நடுவயலில்‌ ஒரே கல்லால்‌ ஆன தேர்போன்ற 
அமைப்புடைய அழகெ பீடம்‌ ஒன்று காணப்படுகிறது. 


பிற கோயில்கள்‌ 


தீழவளவினின்று கொங்கம்பட்டிக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌, மணி 
முத்தாற்றங்கரையில்‌ இரு பெரிய கோயில்கள்‌ இடிந்து நடக்கின்றன. 
இரண்டும்‌ ஒரு பர்லாங்‌ இடைவெளியில்‌ அமைந்துள்ளன. லிங்க பீடம்‌ 
காணப்படுகிறது. விநாயகர்‌ சிலையொன்றும்‌ உள்ளது. ஆற்றில்‌ அடித்து 
வந்‌, தாகச்‌ சொல்லப்படும்‌ மகிஷமர்த்தினியின்‌ சிலையும்‌. இங்கு ஒன்று 
உள்ள இதனை நீலி கோவில்‌ என்றொர்கள்‌. வேப்பனம்‌ பட்டியில்‌ 
உள்ள பட்டத்தளச்சி அம்மன்‌ கோயிலிலும்‌, 
வாச்செல்வி 






கரையிபட்டியிலுள்ள வடக்கி 
ம்மன்‌ கோயிலிலும்‌ இதே போன்‌ ற சிலைகள்‌ காணப்படு 
கறையிபட்டியில்‌ ' ஓட்டைக்‌ சோயில்‌ ' என்று வழங்கும்‌ இவன்‌ 
உள்ளது. இங்கும்‌, லிங்கம்‌, நந்தி, விநாயகர்‌ இலைகள்‌ 
(யிலும்‌, மிகவும்‌ சிதைந்து விட்டது இங்கிருந்து எடுத்துச்‌ 

கொங்கம்‌ பட்டியில்‌ உள்ள மசூதி கட்டப்பட்டது 
எண்‌, ர்கள்‌ கூறுகின்றனர்‌. இதுபோல அழிந்து கொண்டிருக்கும்‌ 


கோயில்கள்‌ -த்தனள்‌,த்தனையோ ? 
























குன்றத்தும்‌ மாடத்தும்‌ கூட 
மன்றத்தும்‌ முற்றத்தும்‌. 
நிற்பார்‌ புருவம்‌ நெறிப்பார்‌ 
சுற்பார்‌ மதனகலை சுற்பிய்பார்‌ - 
பொன்னென்பார்‌ பூவென்யார்‌ பூசலா ன 
மின்னம்பர்‌ தாமரையிற்‌ வீக்குவார்‌ - சொன்னம்‌. 
சரியரைச்சந்‌ தக்குழம்பு சாம்பிராணி யூட்டி அஆ 
பொரியரைசற்‌ தச்கழம்பு பூசி - வரியிரைச்ச உ 
பூங்கொத்‌ தணிவார்‌ புழுகுபன்‌ வீர்சுகம்பம்‌ ‘ 
பாங்கொத்த தணிவார்‌ பயோதாத்திற்‌ - தூங்கு 

சுரக்கும்ப கம்ப கரடமத வேழம்‌ 

துரக்கும்‌ சிவந்தெழுத்தான்‌ தோள்மேல்‌ - பரக்கும்‌. 
கருவண்டு மாதரார்‌ சுண்வண்டுத்‌ தாது 

வருவண்டு மொன்றாய்‌ மயங்சுத்‌ - இருவண்டும்‌. 

பொற்றார்‌ மணிமார்பன்‌ பூங்களபத்‌ தோளணையப்‌ 
பெற்றார்‌ தமக்கெள்னோே பேறென்பார்‌. - உற்றார்‌ 
அலர்தாற்ற தின்ற அயல்தூற்றக்‌ கூந்தல்‌ 

மலர்தூற்றக்‌ சண்ணூற்று மாரு - இலைதூற்றும்‌ 


ஆவித்‌ துடைக்குமெம தாவியென்பார்‌ - தேவர்‌ 


கோடை மரம்போல்‌ குறியிழந்து தாணிழந்துள்‌ ப்‌ 

ஆடை யிழந்தார்‌ அணியிழத்தார்‌ - வாடை 198 ; 

வரும்போகென்‌ செய்வோம்‌ வரிவளைக்‌ கென்செய்வோம்‌ 

இரும்போ தன்‌ நெஞ்சென்‌திசைப்பார்‌ - சுரும்போடு 199 

இத்‌இக்கும்‌ பாகும்‌ சிவந்தபெரு மான்வடிவை y 

எத்திக்கும்‌ பாருமினி யென்பாரும்‌'- முத்திக்கு 200 

வேளென்பார்‌ பொன்னுலகான்‌ வேந்தென்பார்‌ யாம்புனர்குற்‌ 

சாளென்பார்‌ வேல்முருசு மென்பார்‌ - தோனென்யார்‌ 201 சீ 

கண்ணென்பார்‌ சுண்ணிற்‌ கருணைபெரு வாளெத்கதம்‌ 

பெண்ணென்பார்‌ வந்தபிழை நோக்கி . துண்ணென்பார்‌ 202 ச, 
» 

ஆணென்பா ரெல்லா மரிவையரா சுப்பிறவோம்‌ 

காணென்பாத்‌ தோளணையக்‌ காணென்பார்‌ - வீணென்பார்‌. 207 A 1 

காலித்‌ துடைக்கென்பார்‌ காரணமுண்‌ டோசெவ்வாய்‌ Ip ்‌ 


தமக்கு நிழலான காதகிச்செங்‌ காடாய்‌ 
எமக்கு நிழலாவ தென்றோ - தமைத்தினமும்‌. 

ஆட்டும்‌ பெரும்பெயரும்‌ ஆசையைவெம்‌ பந்தளைகொண் 
போட்டும்‌ படிதீ யுதவிடாய்‌ - கூட்டிச்‌ 
குடித்துத்‌ தவிராநோய்‌ கொண்டாற்கு வீசி 
மடிக்குந்‌ தளையு மதுவென்று - இடிக்தெதிரிர | 

















பல்லவரா யர்‌அடுத்தார்‌ 
(த்தா வீனமோ - விட்ட 


தனையடுத்த கொள்சையாற்‌ மீனத்தை 
தம்பு துணையாக நம்பினேம்‌ - வெம்பு 


மயல்கொடியாற்‌ தம்மை வருத்துதலா லிந்த 


ஓடாத. மாலைக்கு முன்காவி மாலைக்கும்‌ 
. வாடாத மாலைக்கும்‌ வாடினேம்‌ - நீட 


யசற்பந்தம்‌ கடைநாம்‌ பாதியிராத்‌ இங்கள்‌ 
முச்சங்‌ கமும்நின்‌ முசுப்பில்‌ முழங்கியிட 


மற்றுக்‌ டந்தா லசையாம்‌ மணிநாக்கு 
முற்றுக்கிடந்து முழங்காவோ - மற்றெங்கண்‌ 
ஊற்று விடுநீரு முன்னஞ்சு நாட்டினுக்கு 
தாற்றுவிடவு நடவுமன்‌ 3௫ - தோற்றியபொற் 
சங்கிலியு மான மதமு தறுகண்ணு 
மெங்கள்‌ களபமுலை யானைக்கு - முங்கள்‌ 

களபமத யானைக்குங்‌ கண்டிருப்பவாசத்‌ 
துளபமுக லேநீ துரந்த - சுளப 

முழுதுங்‌ கரும்பருந்த முற்றுமெங்கள்‌ யானைக்‌ 
கெழுது கரும்புமில்லை யென்பார்‌ - பழுதா 
மகடார்த்‌ துளிபவ ராகாயம்‌ போற்பார்த்தத்‌ 
துகடீர நின்று துடைப்பார்‌ - மசுடுர்வார்‌ 
பந்த மகலினுக்கும்‌ பல்லவரா யன்படைத்த 
அத்த மதற்கு மளவுண்டோ - சந்த 
வடியோ கருநெடுங்கண்‌ மாதரா ரிந்தப்‌ 
படியே உளமும்‌ பதைப்ப - நெடிய 
துல்‌ மறுக மயலு மயர்வு 

றக முறுகி முதிர - இறுக 

46 முலையு மனமு முயிரு 


செய்கன்றோ வந்தேம்‌ - தனவட்டிக்‌ 
... கயல்கொடியா ரென்ப தெல்லாம்‌ கண்டோம்‌ - வெயில்‌ [மறைந்தும்‌ 


இகற்பந்‌ தமுங்காண்டு மென்பார்‌ - விகற்பஞ்சேர்‌ 


விச்சங்கும்‌ யாங்கள்‌ யிழப்பநென்ன - கச்சங்கம்‌ 


212 


212 


214 


215 


216 


317 


218 


210 





்‌ ஈட்டழி, 

முத்தாரு முக்னெமு கைது 

கொண்டெழுதக்‌ கூடாத கொம்பனைய 

வண்டொழுகத்‌ தேனெழுகும்‌ வாயினார்‌. 
(இசாங்கு முற்றும்‌) 








பேதை 
பேதைப்‌ பருவத்தோர்‌ பெண்பிள்ளை பேரிளம்பெண்‌ 
கோதைக்‌ இவளோ குலக்கெழுந்து - போது 


குலையி லரும்பு! குடுமியார்‌ கோவில்‌ 
மலையில்‌ விளையாடு மஞ்ஞை - சுலைதேர்‌ 


விபுலை மலைவல்லி மெய்தழுவு மீசன்‌ 
சுபிலைமலைச்‌ சந்தனத்தின்‌ கன்று - தபனகுதிர்‌ 


பொன்பொ தியுந்‌ தோளான்‌ புகழ்வழுஇப்‌ பல்லவர்கோன்‌ 
தென்பொதியில்‌ மேவுஞ்‌ சிறுதென்றல்‌ - அன்பால்‌ 
உலகம்பில்‌ புகழ்வமுஇ யுத்துங்கன்‌ கொல்லிச்‌ 


இலம்பில்‌ முலைத்தெழுசஞ்‌ சீவி - இலம்ப 237 
மருவோங்‌ செஞ்சோலை மல்லையர்கோ னெங்கோன்‌ த 
இருவேங்‌ சுடமலையிற்‌ செந்தேன்‌ - தருவோங்கு 238 
மேடை வளர்பூவை வெள்ளையன்னப்‌ பிள்ளையுடன்‌. ங்‌ 
கூடிவிளை யாடும்‌ குயிற்பிள்ளை - ஏடவிழுங்‌ 259 
கொல்லையில்மந்‌ தரமரைக்‌ கொழுந்து மருக்கெழுந்து h 
மல்லையர்கோன்‌ கச்சியிள மாங்கொழுந்து - பல்லவர்கோன்‌ 240 
பற்றலர்‌ மேல்வைத்த பகைபோல வுள்ளடங்கச்‌ yp 
சற்றெனினுந்‌ தோன்றாத்‌ தனத்தினாள்‌ - கற்றையிடு 241 
வன்பிறப்புக்‌ கூரை மழைத்துளிபோல்‌ வந்துநின்று 

முல்பிறக்கப்‌ பின்‌ பிறக்கு மூமலாள்‌ - புன்பிறப்பால்‌ 242 
ஒன்று மறிவில்லா ரொண்பொருள்போல்‌ யாவருக்குஞ்‌ டி 
சென்று பயன்படாச்‌ செல்லியாள்‌ - குன்றெனவே 243 
மூடிக்‌ கருமேன முன்செல்லப்‌ பின்சென்று 

கூடிக்கொள்‌ மஞ்சனைய குஞ்சியாள்‌ - மேடைக்குள்‌ 244 
விஞ்சிய சாளரத்து வெண்ணிலா வீழ விது 
பஞ்சவன்‌ நிளிச்குப்‌ பாலென்பாள்‌ - விஞ்சிய அக்க. 


கோமே தகத்தின்‌ கொழுந்துவிடு மொண்டடமைஜ்‌. 
தேமேவும்‌ பூவைக்குத்‌ தேனென்பாள்‌ -காமேவு 









கோதி யிளமான்‌ குருளைக்கு மாணிக்கச்‌ . / 
சோதி யிளமான்‌ றுளிரென்பாள்‌ - மாதர்‌ As a 
எழுங்குங்‌ குமமுலைகண்‌ டேந்தியதன்‌ மார்பிற்‌ ர 
செழுங்குங்‌ குமச்செப்பைச்‌ சேர்ப்பாள்‌ - ஒழு 
சாலரோ மக்கெழுந்‌ து தான்சுண்டு மைக்‌ 
நீலரோ மக்கொழுந்தாய்‌ நீட்டுவாள்‌ 


















இடனினைவாள்‌ சிற்றிலிடை முறத்தாற்‌ 
நடுகின்ற காலைப்‌ - பொ.திவேங்கை 





சவரி யிரம்டக்‌ கனமுர சட்டத்‌ 

துவரி யிரட்டித்‌ தொலிப்பத்‌ - துவரிதழார்‌ 

சங்கத மேளந்‌ தளங்கத்‌ தடவிகட 

வெங்கேரய மால்யாளை மீதுவரப்‌ - பைங்கோதை 
யாரென்ருள்‌ மல்லை யாசென்றார்‌ கண்குளிரப்‌ 
யாரென்றாள்‌ கண்ணின்‌ பயனென்றார்‌ - பேரன்பால்‌ 
இற்றன்பால்‌ நின்ற சிறுமிக்‌ சிலையுரைப்ப 

அ பொற்றம்ப மான புயத்தாளைக்‌ - கொற்றவை 
வல்லவ ராயன்‌ வழுஇப்‌ பெருமானைப்‌ 

பல்லவ ராயனைப்‌ பார்த்து நின்று - வல்லியவள்‌ 
செண்டுங்‌ சுயலுடனே சேரும்‌ புலிக்கொடியைக்‌ 
சுண்டு பயந்துரெண்டு சுண்புதைத்தாள்‌ - கொண்டிடுமென்‌ 
சிற்றி லழியாமல்‌ செப்புமின்சு ளென்‌ றலுமே 

முற்று மடீவாரோ முத்தமிட்டுப்‌ - பொற்றொடி ௧ 
ளின்னாளில்‌ சிற்றி லழித்தவமு இப்பெருமா 
ளின்னளிழ்‌ சிற்றி லவையழித்தால்‌ - மின்‌ ஈம்‌ 
சொல்லத்‌ தகுமோ தொழுதுநீ சொல்லுகென 
அல்லொத்த கொத்தளகத்‌ தன்னைமீர்‌ - மெல்லவவன்‌. 
 ஏறும்த வேழத்தி லென்‌யுமங்‌ கேயிருத்இ 
இடதுர்க்‌ காவியந்தார்‌ நல்குமெனம்‌ - சிறியழப்‌ 
சிவந்தெழுந்த பல்லவர்கோன்‌ பைந்துடையல்‌ 
மனன்குப்‌ பொறுக்குமோ - காவாகம்‌ 

ாணுடன்‌ மால்யானை பூமாலை சைக்கொண்ட 
விடுத்த தறியாயோ - யுன்னாலே 

13 சா மழவர்மக. எல்லாதார்‌ 

2 தரிலென் பார்‌ - ஆங்கோகாய்‌ 
லை போதுமுன்றன்‌ 


256 


சோ 


358 


2539 


260 


287 


203 


203 


264 


265 


207 


208 


269 






கசொங்கென்று த்‌ து க்யான்‌ 
தெங்கென்று தாய்மா ரியம்புதலும்‌ - ஆங்குதனில்‌. 


இன்னடைப்பெண்‌ பேதமையி லேழுமுழ தூறு. ட 
பின்னிடகண்‌ டாலிமழை பெய்துநின்றாள்‌ - அன்னையரு 
மந்தாமஞ்‌ சிற்றி லழித்தற்கா யித்தாமந்‌ 

தந்தான்மற்‌ றிந்தா தரியென்று - கொந்தாயோர்‌ 
காவிதனைக்‌ காட்டியக்‌ கன்னிதனக்‌ கன்னைமா 

சாவி தனைக்காட்ட வம்மலரைப்‌ - பாவைக்குச்‌ 





சூட்டினாள்‌ பூண்முரல தொண்டிஞன்‌ தொட்டிலில்வைத்‌ 
தாட்டினா விங்கிருப்ப வாங்கொருத்தி - நாட்டுக்‌ 27 


பெதும்பை 


தெரிவைய ருக்குட்‌ சிறிய தனத்திற்‌ 


பெரிய தன த்தாள்‌ பெதும்பை- உரியமத சா 
ஞாட்டுலிக்கும்‌ பொற்பாவை யாடவரை லாடசிங்கி 

பூட்டுவிக்குங்‌ கற்பகத்தின்‌ பொற்கொழுந்து - காட்டிற்‌ 278 
சுசுத்த வன த்திலொரு தோகைமயில்‌ காணப்‌ 

புகுந்து விளையாடும்‌ பொன்மான்‌ - உகந்த 279 
பிரதி இளையா ளிளவய திற்‌ பெண்மை 

பிரதிக்‌ கொருகா லிளையாள்‌ - விரகத்தாள்‌ 280 


தேற்று கபிலைத்‌ திருநாட்‌ டிடைப்பழங்கள்‌ 


தோற்று கதலித்‌ துணர்த்தாறு- போற்றும்‌ 281 
வழுத்தூர்‌ மருத வயலி லிளம்பாளைக்‌ 

சுழுத்தூருங்‌ சுன்னிக்‌ சுமுகு - செழித்திடமுன்‌ 282 
ஜோன்மு விளமைநலந்‌ தோன்றத்‌ துடங்கியிடி 

மூன்றாம்‌ பிறைபோல்‌ முளைத்தெழுந்தாள்‌ - தேன்றாவு 282 
கொத்து வளர்சோலை கோனாட்டில்‌ செங்கரும்பு 

முத்து விளைந்தனைய மூரலாளை . முத்தாணி 384 
யேங்கும்‌ பரவரவ மெட்டனாளச்‌ சூரியன்பால்‌ 

வரங்கும்‌ விடமனைய வாள்விழியாள்‌ - ஓங்குமதி 285. 
கோடு வளைத்தமதிட்‌ கோட்டைக்கு மாரனிளங்‌ 

காடு வளர்த்த கருங்குழலாள்‌ * வேடன்‌ 285 
துணிச்சுட்டி யாடீவரைத்‌ தூண்டி விட்டதென்ன 

நுணிச்சுட்டி யிட்ட நுதலாள்‌ - தனிச்சமராய்‌ ன்‌ பதி 
முச்சலை. கூனி முதுகிற்‌ படத்தெரித்த 

பொற்சிலை கூறும்‌ புருவத்தான்‌ - நற்சொல்‌ 288 
வளமா ரிரதிக்கு மன்மதவே ளிட்ட க 


யிளமா தையோ லிதழாள்‌ - அளவாய்‌ 


உருத்திரண்டி சாணையில்வைத்‌ தொப்பமிட்ட வாளைக்‌ சீத 
குருத்திரண்டு போலுங்‌ குறங்காள்‌ - மருத்திரண்ட ௦ ள்‌ 








்‌ ரள்‌ - குழமகட்குப்‌ 

டும்‌ பல்லவர்கோன்‌ ரூ.தூக்காய்‌. 

திப்‌ பூசிப்பாள்‌ - காவிமுகு 

குது முடையுநடை யுந்துடியுங்‌ 

மூ தன்முகத்தே காட்டினாள்‌ - வள்ளமுலை 

விக்கொக்க யிலங்குநவ மெத்னமணிப்‌ 

வித்‌ சைகுட்‌ படப்புனைந்து - வட்டக்‌ 

டா யாசித்து குரும்பை சுமந்து 

பய்‌ சிலம்பு பதைப்பம்‌ - யெதும்பைப்‌ 

ய யோர்மின்‌ பனிவரைமே வேறு 

முருவமா யோர்குன்தத்‌ தேறி - வெருவுமான்‌ 
சுனறுங்‌ இளியுங்‌ களிமயிலு மோதிமமு 

- மென்றுங்‌ இவையோ ரிடத்‌ ருந்து - நன்றுகழங்‌ 

"காடும்‌. படிபோ லரிவையர்கள்‌ தற்சூழப்‌ 

.... பாடுங்கழங்கெடுத்துப்‌ பாடுதற்கு - நீடுசடர்‌ 

வாழியர்கோன்‌ வெற்றி வழுதியர்கோன்‌ மல்லைவரு 

2 ... கோழியர்சோன்‌ கொற்றக்‌ குடைபோன்றும்‌ - வாளி 

இருத்துஞ்சி வந்தான்‌ எிவனைநினை்‌ துள்ளத்‌ 

... இிருத்துத்‌ திருத்தா லிரண்டு-மருத்தேன்‌ 

று தருசார்‌ முழுநீலந்‌ தாதிப்‌ பொன்னு 

- முருசார்‌ தொடைய லொருமூன்றும்‌ - பொருகாமன்‌ 
தொண்டையர்கோன்‌ மல்லையர்கோன்‌ சோழன்‌ மருகனெனத்‌ 

ப்‌ தணடமிழோர்‌ பாடுந்‌ தமிழ்னன்கும்‌ - கொண்ட 
க டக்காமன்‌ கோழியர்கோன்‌ கொற்றக்‌ குடை8 
... ழடைக்கலம்‌ புக்குனடைந்தும்‌ - புடைக்கும்‌ 

ந்த வாசலான்‌ அத்தமிழ்தேர்‌ கூடல்‌ 

டக்‌ காலாறும்‌ - வருவெந்தான்‌ 

ஈ லைக்கடங்கா வொன்னலார்‌ நாடிழந்து 

ல றிப்போங்‌ கடலேழும்‌ - செப்பமுடன்‌ 

ுமற்‌கங்‌ பொருந்த 
சுரடதட மால்யானை 


© 



























400 
301 
302 
304 
204 
309 
ஏரி 
407 
308 
309 
210 


௮10 





கொண்டான்‌ கொடிக்கோர்‌ 'கொழுகொம்வின்ள 


எழுந்து கடந்தே ளிரண்டின்‌ மே லாசைக்‌ 
கொழுந்து படந்தேறிக்‌ கொள்ளச்‌ - செழுக்லுகிற 
கள்ளமதன்‌ வாதுக்கோ காதுக்கோ வார்த்தைசொல்லி, 
வெள்ளவுங்‌ கேளா தஇவனள்திற்ப - துள்ளுகழங்‌ ௬௫ 
சாடிய சேடியர்கள்‌ அன்னைமாற்‌ சீதுரைப்ப 

வாடிய மெய்யு மனமுங்கண்‌ - டோடி 


























அழைத்துக்‌ கொண்டாசைக்‌ கடி கொண்டு மைய 
லிளைத்துக கொண்டாள்மச ளென்றெண்ணி - குழைந்தது. 
டங்கமெல்யமாஞ்‌ சந்தனச்சே றாட்டியவ எல்னைமார்‌ 

பங்கமாய்‌ நின்‌ றகச்சிப்‌ பல்லவர்‌ - எங்கள்‌ 

குடியிற்‌ பிறந்த குலக்கொழுந்தை நீயிப்‌: த 
படியெப்‌ படிச்செய்வாய்‌ பண்போ . கொடியகிலை ௬ 
ஊன்றப்‌ பொருமதனுக்‌ கொப்பாக நீயொருவன்‌. 
ஜோன்றக்‌ கலைவளைகள்‌ தோற்றோமே - ஏன்றகொடி ௪. 
வெங்கயலைக்‌ காட்டி விழிக்கயலைக்‌ கைக்கொண்டால்‌. 
செங்கமழுதீ ரங்கழுதீர்‌ செய்வித்தாய்‌ - பங்சுழிய 
யேங்கிச்‌ சிறுத்தவிடை யெங்கள்மான்‌ சுன்றினையுன்‌ a 
வேங்கைப்‌ புலிக்‌ விருந்திட்டாய்‌ - ஈங்குநிற்கில்‌ படத்‌ 
ஏதாகு மோயின்ன மென்றவளைக்‌ கொண்டேசு உட்க 


வாதா மதனிரண்டு வாளிதொட்டான்‌ - குதான . 
கொங்கைக்‌ கடுத்த கொடுமையறி யோமப்பால்‌. ரா ஆவ 
வெங்கட்‌ களியானை மீதுவர - மங்கை ல்‌. 
மங்கை அ 
டி ட்ஃகை 


யவளொருத்தி வேளிரதியாங்கொருத்தி பின்னை 

யலளொருத்தி யாசு விருந்தாள்‌ - பவளழிறம்‌ 6 
பச்சைப்பொட்‌ டிட்டதுதல்‌ பட்டுத்தைத்‌ இட்டமுலைக்‌ 
கச்சுக்கட்‌ டிற்புவியைல்‌ கட்டழிப்பாள்‌ - நச்சக்கொள்‌ 


வண்களப ரஞ்சிதமான்‌ வண்ணவளைக்‌ கச 
பெண்களப ரஞ்சியொரு த்க்‌ 2 - சல 


வாலக்‌ எழுக ஆட்‌ சத்த 





16 


யண்பாய்‌ தரிவொூதந்து பல்லவநங்‌ காடவர்கோன்‌ 


வெண்பா வென நுடங்கு மின்னிடையாள்‌ - இண்பாம்‌ 333 
பரத்தைப்‌ பிடித்துப்‌ பதைக்கப்‌ பதைச்கச்‌ 

சருக்கம்‌ டழுத்திச்‌ சுழற்றி - பொருப்பிற்‌ 822 
கனத்துக்‌ கனத்துக்‌ கஇிர்த்துச்‌ சுஇிர்த்து 

இனத்துச்‌ சினத்துச்‌ செருக்கி - குனித்துப்‌ 334 
பருத்துப்‌ பருத்துப்‌ பனிப்பொற்‌ பொருப்புத்‌ 

தரத்தில்‌ துரத்தித்‌ தகர்த்து - செருத்தத்தி பய்‌ 
முத்துக்‌ குடத்தில்முட்டி முக்கடத டக்களிற்றன்‌ 

மத்தகத்‌தி னிற்புடைத்து வட்டமிட்டு - நித்திலத்து 335 
கச்சம்‌ பனைத்துமிகக்‌ சுட்டுமட்‌ டூர்ப்ரசித்த 

வச்ரமிட்டி ழைத்தசெப்பு வட்டடர்த்து - மெச்சுசக்ர சா 
வாளத்தை யட்டுமணி வள்ளத்தை வாட்டியண்ட 

கோளத்தை முட்டுமிரு கொங்கையாள்‌ - வாளோ 328 
முத்தன்ன முல்லை முருந்தன்ன மாதளையின்‌ 

வித்தன்ன கண்ணகில்போல்‌ வெண்ணகையாள்‌ - குத்ர முடன்‌ 949. 
வேட்ட மதவேள்‌ விழியம்பி ரெண்டுருவப்‌ 

பூட்டியசிங்‌ காடிப்‌ புருவத்தாள்‌ - நீட்டுகலை 940 
கற்றவரைக்‌ கொற்றவரைக்‌ கட்டிளமைத்‌ துட்டர்களை 

பற்றவரைப்‌ பட்டுமனத்‌ தட்டுருவி - கொற்றவரைக்‌ 341 
கொட்டமிடக்‌ கற்றுமிகச்‌ குத்திரவித்‌ தைக்கிதமித்‌ 

தட்டதிசைக்‌ கொட்டுவிடத்‌ தைக்கறுவிக்‌ - கட்டழகு 242. 
கொள்ளங்‌ குழைத்தரள கொப்புருவி மையுடனே 

கள்ளங்‌ குழைத்தெழுது கண்ணிஞள்‌ - வள்ளை துவ 343 
னாங்க முகத்துக்‌ சுழகெறிப்ப வேமிடறு 

பூங்கமுகுக்‌ கொற்ற புலன்கொம்பு - பாங்காய்‌ J44 
மருங்குழலால்‌ வண்டிற்கு வண்டெனவே சுற்றங்‌ 

கருங்குழவா லாவி கரைப்பாள்‌ - இருங்குழலாள்‌ 945 
ஓசைக்‌ குழலனைய ஒருரையே பேசில்‌ மைந்தர்‌ 

சாசைக்‌ குழல அயர்விப்பாள்‌ - பூசி 246 
முடித்துக்‌ களித்து முகந்துளக்கித்‌ தேறல்‌ 

வடித்துக்‌ குடித்து மணிப்பந்‌ - தடித்து 347 
விளையாட வம்மினென மெல்லியலா ரோடும்‌ 

வளையாட வீதியில்‌ வந்தே - இளையாள்‌ ன 
குருக்குங்‌ குமக்கொங்கை யைக்கண்‌ டெதிர்க்கும்‌ 

பொருக்கண்‌ டிடத்தும்‌ புடைத்தும்‌ - செருக்கும்‌ 241 
தரப்பெண்‌ களுக்குச்‌ சமத்தென்‌ றுறைக்டின்‌ 

பெருக்குத்‌ தனக்குன்‌ நசைக்குஷ்‌ - சரிப்பெண்‌ ரர 
களைக்கண்‌ டுனக்கென்‌ றெனக்கென்‌ றுரைத்துந்‌ 

னு 5 தா்‌ ய அத ததத தல 251 
அரையப ஊ்கஞு ... , . சுறுக்கென்‌ றிடச்சென்‌ 

மரிப்பர்‌ தரிப்பந்‌ தடிப்பான்‌ சத்‌ 





த அ டட டட (அடுத்த இதில்‌ கொர டுள்‌ 


இராமாயண ஓவியங்கள்‌ 


வடஆற்காடு மாவட்டம்‌ செங்கம்‌ வேணுகோபால சுவாமி கோயி 
லில்‌ இ. பி, 17-ம்‌ நூற்றாண்டின்‌ இட்டப்பெற்ற இராமாயண ஓவியங்களை 
இத்துறை கண்டுபிடித்துள்ளது, இக்கோயில்‌ ௫, பி. 1700-இல்‌ செஞ்சி 
நாயக்கர்களால்‌ கட்டப்பட்டது. இக்கோயிலின்‌ மகாமண்டபத்தில்‌ 
கோயிலைக்‌ கட்டிய நாயக்க மன்னனின்‌ உருவச்சிலையொன்றும்‌ காணப்‌ 
படுறது. இம்மண்டப விதானத்தில்கான்‌ இவ்வோவியங்கள்‌ உள்ளன. 


இராமகாதை முழுவதும்‌ பட்டாபிஷேகம்‌ வரை தொடர்ச்சியாகக்‌ 
காணப்படுகிறது. ஒவ்வொரு காட்சியிலும்‌ தமிழில்‌ நாயக்கர்‌ காலப்‌ பேச்சு 
மொழியில்‌ விளக்கமும்‌ எழுதப்பட்டுள்ளது, உட்பகுதியில்‌ மட்டுமே 
ஓவியம்‌ எஞ்சியுள்ளது. வெளிப்புறம்‌ இருந்த ஓவியங்களில்‌ தெலுங்கிலும்‌ 
குறிப்புக்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. வால்மீகி இராமாயணத்திலும்‌ சும்ப 
ராமாயணத்திலும்‌ இல்லாத, ஆனால்‌ தெலுங்கு மொழியில்‌ அமைந்த 
அரங்கநாத, அத்யாத்ம இராமாயணங்களில்‌ உள்ள காட்சிகள்‌ இதில்‌ 
இடம்‌ பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது, 


விஜயநகரர்‌, போசளர்‌ ஓவியங்கள்‌ 
1 ப ப்‌ 


இருவண்ணாமலையில்‌, அருணாசலேஸ்வரர்‌ கோயிலில்‌ இருச்சுற்று 
மாளிகை 2-ஆம்‌ தளத்தில்‌ விஜயநகரர்‌ காலத்து ஓவியங்கள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளன. திருவண்ணாமலை, சிறிது காலம்‌ போசளர்களின்‌ குலைநகர 
மாகவும்‌ விளங்கியது. இங்குள்ள புலியுடன்‌ போரிடும்‌ வீரன்‌ ஒருவனின்‌ 
ஓவியம்‌ குறிப்பிடத்தக்கது, இது போசளர்களின்‌ சின்னம்‌ ஆகும்‌, 
மற்றொரு ஓவியம்‌, அன்னத்தின்‌ மீதூர்ந்து மலர்க்கணை ஏந்திச்‌ செல்லும்‌ 
மன்மதனுடையது. விஜயநகர மன்னர்கள்‌ “கஜவேட்டை கண்ட' 
சாட்சியும்‌ இருஷ்ணதேவராயரால்‌ எடுக்கப்பட்ட கோபுரத்தில்‌ எழிலோவிய 
மாகத்‌ இகழ்கிறது, * 





கள்ளப்‌ பெரம்பூர்‌ 





௦. 0. பட்டாபிராம்‌, பி, ஏ. 


இந்த சிறு கிராமம்‌ பூதலூரில்‌ இருந்து ஆறு சல்‌ தொலைவில்‌ 
தஞ்சாவூர்‌ பூதலூர்‌ சாலையில்‌ உள்ளது. சாலை நல்ல தார்‌ ரோடு, 
பஸ்கள்‌ வாதியாக செல்கின்றன. இங்குள்ள கைலாசநாதர்‌ கோயில்‌ 
முதல்‌ குலோத்துங்கன்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது என்று ஸ்ரீபாலசுப்பிர 
மணியனய்யர்‌ நினைக்கிறார்‌, இது ஓர்‌ அழகிய சோழர்‌ கற்றளி, இக்‌ 


கோவிலில்‌ அழகான சிற்பங்களோ, விக்ரெகங்களோ கிடையாது. 
கோவில்‌ வெகு அழகாக இருப்பதால்‌ கலாரசிகர்கள்‌ கட்டாயம்‌ பார்க்க 
வேண்டிய கோவில்‌, இக்கோவிலில்‌ உள்ள இராம தேவதையின்‌ 


சிரமும்‌ அழகாக உள்ளன. இது 


தவிர நடராஜர்‌, சோமஸ்கந்தர்‌ முதலிய வித்ரெங்களும்‌ உள்ளன. 





விக்கிரசுமும்‌, பிரதோஷ தேவரின்‌ விக்‌ 


இக்கோயிலின்‌ கோபுரம்‌ மூன்று அடுக்குகளை உடையது, முதல்‌ 
குலோத்துங்கள்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது. சிதம்பரம்‌ கோயிலில்‌ உள்ள 
ஏழு அடுக்கு கோபுரமும்‌ ஆந்திர பிரதேசத்தில்‌ உள்ள கோயிலில்‌ இருக்கும்‌ 
ஒரு அடுக்கு கோபுரமும்‌ இக்காலத்தில்தான்‌ கட்டப்பட்டன, 





இக்கோவிலில்‌ நாம்‌ முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌ காலத்தி 
லிருந்து சுல்வெட்டுகளைக்‌ காண்கிறோம்‌. ஆறு கல்வெட்டுகள்‌ உள்‌ 
டு கோபுர வாயிலின்‌ இரு பக்சுங்களிலும்‌ 
உள்ளவை, அவைகள்‌ இக்கோவிலை ஸ்ரீகயிலாயம்‌ என்றும்‌ இறைவனை 
ஸ்ரீகுலோத்துங்கசோழ எஸ்வரமுடைய மஹாதேவர்‌ என்றும்‌ குறிக்‌ 
இன்றன. இவ்வூரை ராஜ தரிசதுர்வேதிமங்கலம்‌ எனவும்‌ குறிக்கின்‌ 
றன, ஒருவேளை ராஜசுந்தரி என்பது குலோத்துங்கதேவரின்‌ தேவியாக 
இருக்கலாம்‌. மூன்றாம்‌ குலோத்துங்க சோழனின்‌ கல்வெட்டு இவ்வூரைப்‌ 
பிரம்பு எனக்‌ குறிக்றெது. 






ளன. அவைகளில்‌ இர 









முதல்‌ குலோத்துங்கனும்‌ மூன்றாம்‌ குலோத்துங்கனும்‌ இக்கோவி 
லுக்கு பல நிவந்தங்கள்‌ அளித்திருக்றொர்கள்‌, இங்குள்ள ஒரு கல்வெட்டின்‌ 
முலம்‌ மூன்றாம்‌ ராஜராஜன்‌ காலத்தில்‌ கோயில்‌ பணத்தைக்‌ கையாடியதால்‌ 
ஒரு கணக்கர்‌ வேலையில்‌ இருந்து நீக்கப்பட்டதையும்‌ அவனுடைய சுற்றத்‌ 
தாரும்‌ இனிமேல்‌ சபையின்‌ கணக்குகளை எழுத கூடாது என்று அறிவிக்கப்‌. 
பட்டதையும்‌ அறிகிறோம்‌, தஞ்சைக்கு அருகில்‌ இக்கோவில்‌ இருப்பதால்‌ 
கலா ரசிகர்கள்‌ சுலபமாகப்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌. 





இருவெண்காட்டில்‌ இடைத்த கண்ணப்பர்‌ செப்புப்‌ படிமம்‌ 
இராஜராஜன்‌ காலம்‌ இ.பி 1000. 


யுதிய கண்டு பிடிப்புக்கள்‌ 


வரலாற்றுச்‌ சிறப்புவாய்ந்த மைல்கல்‌ 


இருவண்ணாமலையில்‌ மலையைச்‌ சுற்றிவரும்‌ ல்‌ 14-ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்த ஒரு மைல்கல்லைத்‌ தமிழ்நாடு அரசு தாவ பா ருள்‌ 
ஆய்வுத்துறை கண்டு பிடித்துள்ள து. அக்கல்‌ இக்கால து பால வே 
உள்ளது. அதில்‌ பாண்டியர்‌ இலச்சினையான இரண்டு மீன்களும்‌ நடுவில்‌ 


செண்டும்‌ காணப்படுகின்‌ றன. இதன்மேல்‌ “ஸ்வஸ்திஸ்ரீ விக்ரம 

பாண்டியன்‌ இருவீதி, ஆரும்‌ வகுப்பு” என்று தமிழில்‌ எழுதப்பட்டுள்ளது. 

பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கற்கள்‌ வீதியின்‌ இருபுறமும்‌ நடப்‌ 
5 இ 


பட்டுள்ளன. இதற்கும்‌ முன்‌ லை பர்லாங்கு தூரத்தில்‌ இதேபோல்‌ மற்றொரு 
கல்லும்‌ உள்ளது. அதிலும்‌ விக்ரமபாண்டியன்‌ திருவீதி என்று எழுதப்‌ 
பட்டுள்ளது. அதில்‌ ' நாலாம்‌ வகுப்பு ' என குறிக்கப்பட்டுள்ளது. 
13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இப்பகுதியை விக்ரமபாண்டியன்‌ ஆண்டிருக்கிறான்‌. 
அவன்‌ இவ்லீதியை அமைத்திருக்கிறான்‌. வீதியின்‌ நீளத்தைப்‌ பல 
பகுதிகளாகப்‌ பிரித்திருக்கறான்‌, ஒவ்வொரு பகுதியிலும்‌ வீதியின்‌ பெயரை 
யும்‌, வகுப்பின்‌ பெயரையும்‌ எழுதி மைல்கல்‌ போல்‌ நட்டிருக்கிறான்‌. 
அக்காலத்திலேயே வீதியின்‌ பெயர்களைக்‌ குறிப்பதற்கும்‌ பகுதிகளைக்‌ குறிப்‌ 
பதற்கும்‌ இதுபோல கற்கள்‌ நட்டிருக்றொர்கள்‌ என இதனால்‌ அறிகிறோம்‌, 
யண்டைய தமிழ்‌ மக்களின்‌ நகர்ப்புற நிர்மாணத்திறனுக்கு இது ஓர்‌ 
எடுத்துக்காட்டு 


சோழர்‌ கால இசைக்கருவி 


தஞ்சை மாவட்டம்‌, இருத்துறைப்‌ பூண்டிச்‌ சிவாலயத்தில்‌ சோழர்‌ 
கால இசைக்‌ கருவி ஓன்று உள்ளது. இத்துறைப்‌ படிவு அதிகாரிகளர்ல்‌ 
அதில்‌ வாசகங்கள்‌ இருப்பது அண்மையில்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ளது. 
அதனை மல்லாண்டாரான சோழகோன்‌ என்பவன்‌ கோயிலுக்கு அளித்‌ 
துள்ளான்‌. அதிலுள்ள கல்வெட்டு 'இக்குடமுழா சமைப்‌! 9.த்திட்டார்‌ 
சீகாருடையார்‌ மல்லாண்டாரான சோழகோலஞார்‌' என்பதே ஆகும்‌. அதன்‌ 
எடை 2303 பலம்‌ என்ற குறிப்பும்‌ அடில்‌ உள்ளது. தற்போது அதன்‌ 
எடை 10.5 லோ இராம்‌ உள்ளது. இதன்மூலம்‌ அக்காலத்துப்‌ பலம்‌, 
தற்போதைய இலோவில்‌ எவ்வளவு என்பதை ௮ றிந்துகொள்றோம்‌. 
தற்போது இது 'பஞ்சமுசு வாத்யம்‌” என்று வழங்கப்படுகிறது. அக்கருவி 
சோழர்‌ காலத்தில்‌, 'குடமுழா' என்றே அழைச்சுப்பட்டதென்பதையும்‌ இக்‌ 
கல்வெட்டின்‌ மூலம்‌ தெளியலாம்‌, . ட்‌ 












தேவடியாளை வெட்டினான்‌ ௧) 
தெய்வம்‌ தண்டித்தது. 


புதுக்கோட்டை வட்டத்தில்‌ மலையடிப்பட்டி வாசச்வரர்‌ பே 
வெட்டு இருக்கிறது. புதுக்கோட்டைக்‌ கல்வெட்டு, எண்‌ 904 ஆகி 
பட்டுள்ள து. கல்வெட்டு 17-18: ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தகாகக்‌ காண 
யூச்சிக்குடியைச்‌ சேர்ந்சலன்‌ அவுடைதேவன என்பவன்‌, அவன்‌ சிருநெடுங்குள, ப 
ஒரு தேவடியாள்‌ வீட்டுக்குச்‌ சென்றான்‌, அவள்‌ அப்பொழுது வேறு ஓரு ன 
இருந்ததைக்‌ சுண்டு விட்டான, காமம்‌ கண்ணை மறைத்தது. குரோதம்‌ ே ரி 
இயது. அத்தேவடியாளையும்‌ அவளுடன்‌ இருந்தவனையும்‌ அங்கேயே 


இழந்கான்‌ கெய்வமே தண்டித்தது போலும்‌. தன்‌ நிலக்தைச்‌ கோயிலுக்குக்‌. 
கொடுத்து தோஷம்‌ போக வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்தான்‌, அதைத்தான்‌. 


இக்கல்வெட்டிக்‌ கூறுகிறது, 7] 


கல்வெட்டு: 
3 \ 
'பகுதானிய வருஷம்‌ தை மாதம்‌ 11-ம்‌ தேதி வாகசீஸ்வரஸ்வாமிக்கும்‌ 


வடிவுள்ள மங்கைக்கும்‌ பூச்சிக்குடியில்‌ இருக்கும்‌ அவுடை தேவர்‌ 

திருநெடுங்குளம்‌ தேவடியாள்‌ வீட்டுக்கு போயிருக்கச்சே மறுபடி ஒரு 
பிராமணனை அழைச்சு வீட்டிலே இருந்தபடியினாலை நான்‌ அவர்கள்‌ 

ரெண்டு பேரையும்‌ வெட்டிப்‌ போட்டு மஃயடிகரு வத்த இடத்திலே ரெண்டு. 
கண்ணும்‌ தெரியாத போனபடியினாலே இத்தோஷம்‌ “ போஃ வாசிச்வர 

சுனாமிக்கு என்னு ஈஸ்‌ சஸ்வு-பொட்டு குறுகும்‌ என்று வேண்டிக்‌ 

கொண்டு எனக்கு கண்‌ தெரிஞ்சபடியினலை என்னுடைய காணியான 
ஆவுடையான்‌ குடுக்காடு நான்கெல்லை உட்பட்ட நிலமும்‌ கல்‌ போட்டுக்‌ : 
குமித்தேல்‌. இந்நிலம்‌ ஸ்வாமி சந்நிதியில்‌ லெ।சா தன மும்‌ எழுதிக்‌ குடுத்தேன்‌ 

"இந்த நிலத்தில்‌ யாதாமொருவன்‌ பெசகு பண்ணினால்‌ வாகச்வரசுவாமி 
சன்னிதி தொறோகியாகி போவான்‌, கெங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவை 
கொன்ற தோஷத்திலை போவான்‌”. 





(பல்லவன்‌ தேவிக்குப்‌ பிசா௬ பிடித்தது 


ர காஞ்சிபுரத்இல்‌ நரடிம்மவர்ம பல்லவன்‌ காலத்திய கல்வெட்டு 
9 நு கிடைத்துள்ளது. இதை மத்திய அரசு கல்லெட்டாய்வுப்‌ பிரிவு 195498 
அண்டு பீடி எடுத்துள்ளது (AR 360/1954) இதை சுல்வெட்டு மூதறிஞர்‌ 


லஞ்சென்ற இ. நா. சுப்பிரமணியம்‌ அவர்கள படிக்து அவ்வாசக$தை எழுத 
த்‌ இருந்தார்கள்‌. வாசகம்‌ மட்டர்‌ இடைத்துள்ளது, இது குறித்து வாகன்‌ 
எழுதிய குறிப்பு ஏதும்‌ கிடைக்கவில்லை, அவர்கள்‌ படித்த வாசகத்தை ஒழ 
நன ட்‌ அத. 17 

'யதிப்பிக்ழேன்‌, 

ய 

ஸா... ீஇக்குல்வெப்டு பலவழிகளில்‌ மிகவும்‌ சிறப்பு வாய்ந்தாகக்‌ காணய்படுறெது, 
2இஇல்‌ உள்ள முகயெச்‌ செயதி;- 






ல்‌ பல்லவ அரசனுடைய தேலிக்குப்‌ பிசாசு ிடித்தது அதை ஆகிய மதுத்தைச்‌ 
சேர்த்த கெளதமன்‌ என்பவன்‌ தீர்த்து வைத்தான்‌, அத்‌ ற்காகச்‌ சமணர்‌ கோயிலில்‌ 
வழிபாட்டுக்காக ஓர்‌ சனா தனமாக அளிக்கப்படடதை இக்கல்வெட்டுக்‌ 
கூறுகிறது. - 


£ 


பல்லை அரசன்‌ நரசிங்கப்‌ போத்தரையன்‌, அண்டு 8-வது இவ்வாசன்‌ 


முதல்‌ ஐபசிமமனா? இரணடை௰ ந. சிமமஞ? என்னு உ ஜயம்‌ எற்படலாம இவன்‌ 
“இரண்டாவது நரசிபபனாகி, இரபஜரூமமனாக இடக்ஈலாம்‌, இக்கல்‌ வட்டில்‌ 
சோக ாகாதேவி. எனனும அரசியைப பிசகாக பிடித்ததாக குறிக்கப்படடுள்ள து, 
(காஞ்சிபுரத்‌ தில கைலாயமாதராலயத்தல ஒரு சிய கோயிலில லோகமகாதேவி 
சான்பவள்‌ குதிக்கப்படுகிருள... ஆதலின்‌ இக்கலவெட்டு இராஜரிம்மன்‌ காலத்தது 
எனலாம்‌, 


இராஜசிர்மன்‌ வெகுடாமணி என்று பட்டம்‌ ஏந்தப சிறந்த சிவபக்தன்‌. 
வியத்தகும்‌ கைலாயநாதராலயததை௩ காஞ்சியில்‌ கட்டியவன்‌. அவனுடைய 
கோயிலில்‌ இரங்கபதாளகை . என்பவளும்‌, லோகமகா தேவி என்பவளும்‌ ' ன 
சிவாலயங்கள்‌. எடுப்பித்தள்ளனர்‌  இஃசுல்வெட்டில்‌ பிசாச பிடித்தவள்‌ லோக 
மகாதேவி, அதை நீக்கியவன்‌ ஆஜீவக பிரிவைச்‌ சேர்ந்த சமண த்து பவி, அதற்காக 
அரசன்‌ 'சமணப்பள்ளிக்கு ஊர்‌ அளித்திருக்கிரன்‌ இதிலிருந்து அன்று அனைத்துச்‌ 
சமயங்களுள்ளும்‌ சுமுக உறவு இருந்திருக்கிறது என்று அறியலாம்‌. 


இ.பி, 7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சமணத்‌ துறவிகள்‌ மருத்துவத்‌ துறையிலும்‌ 

i மாந்திரீகக துறையிலும்‌ சிறந்ிருந்‌ தார்கள்‌ என்று அப்பர்‌, ஞானசம்பந்தர்‌ 

ஆயெ நாயன்மார்களின வரலாற்றிலிருந்து ௮03௫ம்‌. இவை இலக்கியத்‌ திலிருந்து 
அழியும்‌ செய்தியாகும்‌ இதை இக்கல்வெட்டு உறுதி செய்கிறது. ்‌ 


2 சோழர்‌ கால கல்வெட்டுக்களில்‌ அரசின்‌ நிலவரவாய்த்துறை மிகச்‌ 
( இதப்பாசு விளங்கி பகைக்‌ காண்கிறோம்‌, புரவுவரி. புரவுவரிநரயகமு, புரவுவரித்‌ 
| இணைக்களம்‌, புரவுவரித்‌ இணை கள த்துக்‌ கண்காணி மு லிய பகவிகள்‌ சிறப்பாகச்‌ 
சூறிக்கப்படுகின்‌ றன இக்கல்வெட்டில்‌ குணமங்கலங்லிழான்‌ என்பவன்‌ "புரவுவரி 
| நாயகன்‌” என்று குறிக்குப்படுகிரான்‌. ஆதலின்‌ பல்லவர்‌ காலத்இ$லயே புரவுவரி 
ந யதலிகள்‌ அமர்த்தப்பட்டச்‌ ராக செயஃபட்டன என்றும்‌ அறிகிறோம்‌ சமண 
சமயத்டல்‌ அதிவகம்‌ என்னும்‌ பிரிவு தமிழகத்தில்‌ இறந்து அரசரிடம்‌ செல்வாக்கும்‌ 
is பெற்றிருந்தது எனவும்‌ அறிகிரறோம்‌.] - ஆசிரியர்‌ குறிப்பு, 
௦ 






ர 


ட்‌ னு 
சம்‌ 
கல்வெட்டு : 

1 ஹி ஸ்ரீ நரரிங்சுப்‌ போத்தரையற்கு யாண்டு பநிநெட்டாவது 
லோக 

2 மாதேவியாரை ஸரஹமாசதம்‌ பற்ற லல தஹ மு , , 
கப 

ப்‌ 

3 உ வில நிகளெல்லாம்‌  உருரவசரக்தோந்‌ வடுமியெல்லாம்‌ 
இறங்கலிட அம்மொழி கேட்டு ஆஜீவ 

4 க ஒமபப்சத்து அவர்‌ நெறி வழாமை இரந்த ஸ்ரீ பாஉங்களாத. 
பள்ளி ஆசாயிர்‌ சாணாக்கனெந்‌ நற்‌ 

க கெளதமடுநந்‌ சமணன்‌ மாதேவியை மா9ிகுப பட்டிநத்து 
அறங்களெல்லாமிறங்கள்‌ மீட்டு மத ஸா 

6 . மகிழொடு கூற மந்நவனு மரக கொண்டு ஷக்ஷத்து நா 

நல்லறம்‌ பேணி அறிவர்‌ கோயில்‌ முறிவு 

7 முறையுளுதாக . த்த. , எழிலிய . . . மறம்‌ பள்ளி 
யெனப்‌ பியர்‌ பெற்ற அதந்‌ நீழ்பாற்‌ செல்லை 

8 மனைப்‌ படப்புக்கு மேற்கும்‌ மேல்பாற்கெல்லை வஇக்கு 
இழக்கும்‌ தென பாற்கெல்லை காலுக்கு வடக்கும்‌ வடபாற்கெல்‌ 

9 லை மதிளுர்கு தெற்கு முண்ணில மொழிவின்றி மநிழம்‌ பள்ளி - 
அதற்புறமாசு அணுக்கப்‌ பாலவந்‌ சர . . , 

10 விண்ணப்பத்தினல வெண்குன்றக்‌ கோட்டத்து போர்‌ மலி 
பூண்டியு மெயிற்‌ கோட்டத்து துண்டுணுகக சேரி நாகர்‌ 
பட்டி ஆந்றி 

11 உ பட்டியாதிய நிலநு.. மானை நடத்து கண்காணி 
மெய்காப்பான அறிஞ்சயத்‌ உடை 

13 யான்‌ மணி திருக 1ளியு ௨ புரவுவரி நாசகன்‌ சி குணமங்கலங்‌- 


கிழானும்‌ . , . உடையான்‌ ங்கா. தழ... 


இரண்டாவது துண்டு : 


ம்‌ அரைசு முதலாக பஞ்‌. ... 

று முன்னடத்‌தி ம$ூழைம்பள்ளிப்‌ புற, க்க... ,டடு 
வள்ளுவ . ட 

க்கம்‌ ஆப்புழார்‌ , . மனை ஆூறகாலும்‌ அறக்கோவல்லதாழ்‌ 
கோவடி 

வென்‌ ஆசற நீக்க மழெம்பள்ளிச்‌ சேரி என்று நாமங்‌ குறித்து 
பூரண 

படிமம்‌ பொலிவுற பொங்கி ஆஜீவகர்‌ தம்மால்‌ மென்‌ .. 

இவ்வறங்‌ காப்பானடி என்‌ முடி . 

கொற்றங்கோன்‌ ந. ல 





திருக்கோயிலூர்ப்‌ பாட்டு ச 
டாக்டர்‌ இரா, நாகசாமி 1( A. Ph.D. 


முல்லைப்பாட்டு என்றும்‌ குறிஞ்சிப்பாட்டு என்றும்‌ கேள்விப்பட்டி 
பருக்‌கரோம்‌ பட்டினப்பாலையை வஞ்ச நெடும்பாடடு என்பதும்‌ அறிவோம்‌, 
சங்கப்‌ பாடல்கள்‌ பத்தின்‌ தொகுப்‌எபப்‌ 'பத்துப்‌ பாட்டு! என்று அழைப்பதும்‌ 
அனைவருக்கும்‌ தெரியும்‌. அவ்வாறு இருக்க இஃது என்ன *திருக்கோயிலூர்ப்‌ பாட்டு" 
என்று நினைக்கிறிர்களா! ஆம்‌, இந்த சங்கப்‌ பாடல்களை நினைவில்‌ கொண்டுதான்‌ 
இருக்கோயிலூரில்‌. உள்ள இக்கல்வெட்டை இருக்கோயிலூர்ப்‌ பாட்டு என்று 
கூறுகிறேன்‌. 


சங்கப்‌ பாடல்சுளைப்போல்‌ இசுசள்வெட்டு முழுவதும்‌ ஒரு நெடும்‌ பாடலாக 
“ஆடூரியப்பாவீல்‌ இகழ்கிறது. இக்கல்வெட்டை இயற்றயவன சங்கப்‌ பாடல்களை 
தன்கு கற்றுச்‌ சுவைத்தவன்‌. இப்பாடலில்‌ சங்கப்‌ புலவன்‌ சுபிலனை இவன்‌ 
குதித்துள்ளான்‌. இக்கல்வெட்டு கொன்மை பரபில்‌ இயற்றப்பட்ட ஒரு சிறந்த 
இலக்கியமாகவு!, கல்வெட்டுச்‌ செய்தியை இலக்கியப்‌ பாணியில்‌ அமைத்த பாலே 
ஒரு புதுமை இலக்கியமாகவும்‌ திகழ்கிறது, இக்கலவெட்டு சமிழகத்தின்‌ தலை 
இறந்த மாமன்னன்‌ இராஜராஜன்‌ காலத்தது என்று அறியும்போது, இன்னும்‌ 
பெருமிதம்‌ அடை கிறோம்‌, இராஜராஜனது அலையில்‌ அறங்களை எடுத்‌ க்கும்‌ 
சோழ அதிகாரியாகத்‌ திகழ்ந்த வீதிவிடங்கன்‌ கம்பன்‌ என்பவனால்‌ கொரக்கப்‌ 
பட்ட கொடையை இது குறிக்கிறது, ஆதலின்‌ சுலவெட்டு வீதிவிடங்களைப்‌ 
_வுகழ்வதாக முடிகிறது 4 








த்துப்‌ பாட்டில்‌ சில பாடல்கள்‌ : 
குன்று சூழிருக்கை நாடு கமலோனே - மலைபடுகடாம்‌ 


ஒளிறிலங்‌ கருவிய மலை இழவோனே - பெரும்பாண்‌ 


காவிரி புரக்கு நாடு கதழவோனே பொருநர்‌ 


பழமுதிர்‌ சோலை மலை இழவோனே - முருகாற்றுப்‌ படை 


என முரகின்றன. 


இர்முடிவுகள்‌ போலவே இத்சுள்வெட்டும்‌ 
ந்தரு. பொன்னிநாடு திடி$வோ 0 ன்‌ 
பதற i அபான தா ந ழா மலா றது. )ம்முடிவே, 
வெட்டை இயற்றிய புலவன்‌ பத்துப்பாம்டுக்களை. கன்‌ சுண்‌ முன்னே 
நிறுத்தி இக்சுல்வெட்டை இயற தியிருக்கிறான்‌ எனப்‌ புலப்படுத்துகிற து. 
ய்‌ 


லீதிவிடங்களைப்‌ புசுழ்ற்று 





என்று Ta 





இணி கல்வெட்டைப்‌ பார்ப்போம்‌ 
சல்வெட்டும்‌ அன்றாண்ட அரசனாகிய 
தொடங்கிற்று. 


மற்ற கல்வெட்டுக்களைப்‌ போல இக்‌ 
விராஜராஜனின்‌ புகழைக்‌ கூறுவதுடன்‌ 


ல, இராஜராஜன்‌ - அவனது தாய்‌ அவள்‌ பிறந்த மலையமான்‌ குலம்‌ மலையர்‌ 
களின்‌ தலைநகரம்‌ கோவலார்‌--அங்கு சங்கப்‌ புலவன்‌ சுபிலன்‌ விண்‌ ணுலகெய்திய 
3 கல்‌-- அங்குள்ள சிவ்பிரான்‌--வெபிரானின்‌ வழிபாட்டுக்குக்‌ கொடுக்கப்பட்ட நிலம்‌ 






அதன்‌ வருவாயில்‌ யார்‌ யார்‌ பங்கு 0 
படிப்படியாகக்‌ கூறி அதற்காக தானம்‌ ௮. 
நலந்தரு பொல்னி நாடுகழவேல' எனக்‌. 


















பாட்டின்‌ அமைதியும்‌ பத்துப்பாட்டில்‌ . 
போலவே அமைத்திருக்கறது... தல்ல இனிய 
ஒவ்வொரு புகுஇயும்‌ அளரைக்கய்பட்டுள்ளன.. 
ஒவ்வொரு பகுதியும்‌ எட்டிப்‌ பிடிக்சின்‌ றவ. என்றால்‌ அது 
சுலையுளள இவககியம்‌ இது, சொல்லினிமையும்‌ பொருள்‌. 
திற்கும்‌ இக்கல்வெடடைப்‌ பகுதி பகுதியாக அறிவது மிகவும்‌ குவை. ப 


இராஜராஜன்‌ டி 
முதல்‌ பகுதி இராஜராஜனைக்‌ குறிக்கிறது. இராஜராஜன்‌, 


தாடன்‌, செம்பியர்‌ பெருமான்‌, அவன்தான்‌ எவ்வளவு பெரிய 
கதிரவனின்‌ வழியில்‌ வந்த மன்னன்‌, மா யரும்‌ மாற்றரசர்களை 
வென்று புறங்‌ கண்டவன்‌, பாண்டியர்களை மலைக்கு ஓட்டியவன்‌, சேரர்‌. 
கைப்பற்றியவன்‌, கங்கபாடி இவனடி பணிந்நகு, உக இணைது 
இயால பற்றிச்‌ சாம்பலாயிற்று, ஈழமண்டலத்தைத்‌ கன்‌ தண்டால்‌ 
சுண்டவன்‌, தங்கள்‌ முன்னோர்‌ இயயததில பொறித்த புலிச்‌ சின்ன த்தை. 
வடநிசை நோக்கிப்‌ படை செலுத்தியவன்‌ இவன்‌. இவனது வெற்றிக்‌ 
கழ்‌ யரும்‌ நாடுகள்‌ அடங்கின. உவ்வளனு. வெற்றிச்‌ சிறப்பு வாய்ந்தவன்‌: 
பராக்ரம, இததிரசமானன்‌ எனறும்‌ மாஜசர்வளுல்‌. என்றும்‌ புசழ்‌. கெ 
மன்னன்‌. இராறுமாஜன என மாபெரும்‌ வீரமூக இவன்‌ த தர்க்கப்படுகிழுன்‌. 


உ ஜய ஜய வெரன்று/மெழி பன்னிய வாய்மையில்‌ பணியம்‌: 
பொனனியல விசும்பரில்‌ சதமும்‌ யசும்பரி 
வெள்ளுளை மெடுஞ்சுவற்று எடுக்க குறுந்துளைப்‌ படுங்க 
நள்ளாறு பொன்ஞால்‌ வள்ளுற வச்சத்‌ 
தனி க்க வக மானக்காற்‌ தங்குல்‌ ரு 
குழம்புபடு பேரிருள்‌ பிழ।புபட உருட்டிய 
செஞ்சுடர்‌ மெளலி வெஞ்சுடர்‌ வானவ 
வழிமுதல்‌ வத்த மஹி ரதி வழிமுதல்‌ அதிபதி 
நரபதி அசுவயடு , கஜபதி கடலிடங்‌ காவலன்‌ 
மதிமுதல்‌ வழுஇயர்‌ வரைபு 
மற்றவர்‌ தேவியர்‌ அழுதுயர்‌ அழுங்கலில்‌ அழுங்கப்‌ . 
பொழுதியல வஞ்சியிற்‌ காஞ்சி வகுத்த 
செஞ்சிஙக்‌ கலிங்க... . ர 
புதுமலர்‌ வாகை புனைந்து நொதுமலர்‌ 
அங்கபாயுக்‌ கவ்விசு கொங்கம்‌ ர 
வெளிப்படுத்‌ அருளி யளிப்படுக்‌ இருளிய ட | 
சாரல்‌ மலையட்டுஞ்‌ சேரன்‌ மலஃைஞாட்டுத்‌ 4 ௩ அனு 
தாலடிக்‌ குவட்டின்‌ பாவடிச்‌ சுவட்டுத்‌. 3 
கொடர்நெய்க்‌ சனகந்‌ துகள்ளழ நெறிதற்‌ 
மேோயுரம்‌ கோவை குலை பெரும்‌. ௧ 
புரிசை வட்டம்‌ பொடிபடப்‌ புரிசைச்‌ 



























ந்‌ க சீராஜராஜன்‌ 


ன்‌ தாய்‌ 


. இகவரை ராஜராஜனின்‌ இறப்புக்‌ கூறிய கல்வெட்டு இவனது தொலை 
முது கூறுகிறது ்விரனதிய இப்புலியைப்‌ பெற்றெடுத்த இவன தாயைப்‌ 
யயந்த பொலன்‌ மான்‌' என்று கல்வெட்டுக்‌ கூறுகிறது. எவ்வளவு 
கற்பனை! வீரமும்‌ மென்மையும்‌ இச்சொற்களிலை எடுத்துரைக்கம்‌ 
்‌ புலமை ஈடிணையறறது. புலி என்னும்‌ சொல்‌ லீரத்தைச்‌ சுட்டுவ?தர 
க கொடியுடைய சோழன்‌ என்பதையும்‌ சுட்டுகிறது என்பது புலவனின்‌ 
எடுத்துக்‌ காட்டு. பெண்மையின்‌ சிறப்பனைத்தையும்‌ பூண்ட இராஜ 
தாயை பண்‌ மான்‌ என்னும்‌ கல்வெட்டு அவளை மாதவிம்‌ கொடி 
றும்‌. அழைக்கிறது, இப்புண்ணியத்த।ய்‌ இராஜராஜனின்‌ தந்தை சுந்தர 
டத அவனுடன்‌ இீப்பாய்ந்தாள்‌ பூதப்பாண்டியன்‌ இறந்த 

தடு மக்களை இகழ்ந்து தீபாய்ந்தாளே பெருங்கோப்பெண்டு அவள்‌ 
வள்‌ அல்லவா! கொழுந்து விட்டெரியும்‌ தனது சுணவனின்‌ 
மத்தியிலும்‌ அவனது இருப்புயத்தில்‌ முயங்கிய உத்தமி என 
புகழ்கிறது கல்வெட்டு: 


சமானன்‌ இராஜசர்வஞ்ஞன்‌ என்னும்‌ 
பயந்த பொன்றான 

[ந்து சரவாக்‌ காரிகை 

கப்‌ பிரிந்து முழங்கெரி நடுவனும்‌ 
பிரியாத தையள்‌ 

வறள்‌ தூண்டா விளக்கு 


னதுல னெம்பெருமான்‌ 
பூரிபன்‌ விரைசெயு 


27 - 


மலையர்‌ ருலதெய்வம்‌ 


இராஜஐராஜனைப்‌ பெற்றெடுத்ததாலேயே இறந்த இவ்வுக்கமி தன்‌ கணவனுடன்‌. 
இப்பாய்ந்த தெய்வப்‌ பெண்‌ எனில்‌ அளளது இறப்பைக்‌ கூறவும்‌ இயலுமோ ! 
இவ்வளவு இறந்த பெண்‌ பிறக்கும்‌ பேறு பெற்றது மலையமான்‌ குலம்‌. (இராஜ 
ராஜனின்‌ தாய்‌ மஃயமான்‌ குலத்துதித்தவள்‌) . A 


அவ்வளவு றந்த மலையமான்‌ குலத்தோர்‌ தங்கள்‌ குலதெய்வமாகப்‌ போற்றிய 
புண்ணிபக கோயில்‌ இருக்‌ கோயிலூர்க்‌ கே யில்‌, அவ்வூர்‌ தென்‌ நிருக்கோயிலூர்‌ 
என்றழைக்கப்பட்டது. புணணிய அக்கோயில்‌ பெண்ணை ஆற்றங்கரையிலுள்ள து... 
குடதிசையில்‌ தோன்றி அகரு, சந்தனம்‌ முதலிய வாசனை மரங்கள்‌ நிறைந்த 
குன்றின்‌ உச்சியிலிருந்து பாய்ந்து புது மதகுகளும்‌ சுலிங்குகளூம்‌ ஆங்காங்கே 
விளங்கப்‌ பொங்கிவரும்‌ அலைகளூடன்‌ பாய்ந்து வரும்‌ ஆறு பெண்ணையாறு, அக்‌ 
கோயில்‌ உள்ள கரை புண்ணிய தீர்த்தம்‌ என வணங்குப்பெறும்‌. 








விருப்புடன்‌ 
வந்துதித்‌ தருளிய மலையர்‌ இரு க்குலத்தோர்‌ 
அன்மை யாக தமரகத்‌ தொன்மையில்‌ 
குலதெய்வ மாகக்‌ கொண்டது நலமிகங்‌ 
கவசந தொடுத்த. கவில்சொளக்‌ ௧இர்‌ நுதித்‌ 
துவசந்‌ தொடுத்த சுதைமஇற்‌ குழகழ்‌ 


ன்‌ டூ 5 ்‌ கோபா 9 
புன்‌ புதவக சுண்கக்‌ கோபுர வயில்‌ 








மட மளிகை வீதித்‌ தேசா ன்மைத்‌ 
, தென்திருக்‌ கோலலூரி சாநதன்றக்‌ கவன்றது 


மிசரங்‌ குடக்குக கலுழி குணக்கு 

காள்ப்ழுங்‌ சக்‌ காளாகருவும கமழ்சற்தனமும்‌ 
தாளார இரள்ச்‌ சரளமு நீளார்‌ 
குறிஞ்சியும்‌ கொகுடியும்‌ முகடுயர்‌ குன்றில்‌ 
பறிந்துடன்‌ வீழப்‌ பாய்ந்து செறிந்துயர்‌ 
புதுமதகு இடறி பொரக்‌ கலிங்கு இடந்து 
மொதுமொது முதுதிரை விலகிக்‌ கதுமென 
வன்‌ கரை பொருது வருபுனல்‌ பெண்ணைத்‌ 
தென்கரை உள்ளது தீர்த்தத்‌ துறையது 


கபிலக்கல்‌ 

மலையர்குலத்‌ தெய்வமான அக்கோயில்‌ இருக்கும்‌ கல்‌ கபிலக்கல்‌ என்று 
அனழைக்கப்படுவது, ஆம்‌, முத்தமிழ்‌ புலவனாக விளங்சனானே சங்கப்‌ புலவன்‌ கபிலன்‌ 
அவன்‌ பாரியின்‌ பெண்ணை மலையமானுக்குக்‌ கொடுத்து தனபணி திர்ந்ததென 
எண்ணி வீடு பேற்றை நினைந்து. தீயில்‌ பாய்ந்து உயிர்நீத்த இடம்‌ அக்கல்‌ என்று 
கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


மொய்‌ வைத்தியலு முத்தமிழ்‌ நான்மைத்‌ 
தெய்வக்‌ கவிதைச்‌ செஞ்சொற்‌ கபிலன்‌ 
மூரிவண்‌ தடக்கை பாரிதன டைக்கலப்‌ 


பெண்ணை மலையற்‌ குதவிப்‌ பெண்ணை 





நி லெ புதிய செய்திகளை இக்சுல்வெட்டுக்‌ கூறு 
பலையர்க்குக்‌ கொடுத்தார்‌ என்பது ஒரு செய்தி. 
றெண்ணி இப்பாய்ந்து உயிர்‌ நீத்தார்‌ என்பது 

























க்கவப்‌ பெண்‌ என்று ஒருமையிற்‌ குறிக்கப்பட்டுள்ள து. பாரி 
என்பது சங்கச்‌ செய்‌தி, 


அடைக்கலப்‌ பெண்ணை மலயர்க்கு உதலி'” என்பது சல்வெட்டு 


டி அரிவையர்‌ (புறம்‌, 117) 
தாடி மகளிர்‌ (புதம்‌ 113) 
. இவர்‌ யாரென்குவை யாயின்‌ . . . நெடுமாப்‌ பாரி மகளிர்‌ (புறம்‌. 201) 
யரந்தோங்கு சிறப்பிற்‌ பாரிமகளிர்‌ (யுமம்‌. 201) 


1 
ர கபிலரே பாடிய பாட்டுக்கள்‌ பன்மையில்‌ கூறுகின்றன. பாரி மகளிர்‌ 
யாடலில்‌ யாம்‌ எந்தையும்‌ இலமே! எனப்‌ பன்மையில்‌ குறிக்துள்ளனர்‌. 
ஏ மஉளிரை பார்பபார்‌ படுக்கக்‌ கொண்டு போவான்‌ பர்பு விடுக்க கபிலர்‌ 
பது (புறா. 1/4) என்றும்‌ "அனை மகனிரைக கொணடு போம்‌ சுபிலர்‌ பறம்பு 
வ நின்று சொள்லியது'” (புறம்‌, 111) எஷ்றும்‌ புறநானூற்றின்‌ பண்டைய 
றிப்புக்களூம்‌ பன மையிலேயே கூறுகின்றன அல்வாறு இருக்க கல்வெட்டில்‌ 
ந பெண்‌ மட்டும்‌ குறக்சுப்படடுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும்‌ புற 
ற்றின அடிக்குரப்பு கபிலன்‌ பாரி மகளிரைப்‌ பார்ப்பார்ப்‌ படுத்தான்‌ 
நிக்கிறது. ஆனால்‌ சுபிவர்‌ பரியின்‌ பெஸணை மலையமானுக்குக்‌ கொடுத்‌ 


று கல்வெட்டுக்‌ கூறுகிறது. 


நாவலர்‌ சரிதை என்னும்‌ தொகுப்பில்‌ பாரி மகளிரைப்‌ பற்றிய சில 
உள்ளன, பாரி மகளிருக்கு அங்கஃவ, சங்கவை என்று பெயர்‌. இவர்‌ 
! அங்கவையை மஃயமானுககு மணா செய்து கொடுத்தனர்‌. அம்மக்‌ யன்‌ 
விசன்‌ என்பதாம்‌. இம்மணம்‌ இருக்கே! வலூரில்‌ நடத்தது என்ற 
ர்‌ தமிழ நாவலர்‌ சரீதையில்‌ கரணப்படுகில்‌ றன. 


ரர்கோன்‌ சேரல்‌ செழும்பூத்‌இருக்‌ கோவ 
[ந்‌ தான்‌ வருக வுட்காதே-பாரிமகள்‌ 






இப்பாடலில்‌ இருக்கோவலூர்‌ அரசன்‌ அங்கவையை மணந்து 
ரான்‌ ச காண்க, 'சங்கவையையும்‌ கூடத்தான்‌" 
லம்‌ சில பாடல்கள்‌ ஒரு பெண்ணுக்கு மட்டும்‌ 
கின. ஒளவை, யாண்டியனைத்‌ திருமணத்துக்கு 


P+ 








ஈண்டு வருக இயைந்து. 


என்று உள்ளது, அதேபோல்‌ சேரன்‌, சோ, 
தாகக்‌ கூறும்‌ பாடல்‌, 


“சோனும்‌, சோமனூர்‌, பாண்டியனுர்‌ 
மங்கைக கருட வந்து நிஃறார்‌ மணப்‌ பந்தரிலே" 


என மங்கை ஒருவளையே குறிக்கின்றது. இருமணம்‌ இருக்கோவலூரில்‌ | 


என்று ஒரு பாடல்‌ குறிக்கிற து. 1 - 


கருணையால்‌ இந்த “டல்‌ உலகங்‌ காக்கும்‌ 
வருணனே மாவன்‌ கோவற்‌ பெருமணத்து 


நன்யாரி தாழிகொண்ட நன்ணீரது தவிர்த்து 
பொனமாரி யாகப்‌ பொழி!” 


இப்பாடல்களிலிருந்து ஒனறு புலப்படும்‌ பாரி மகளிரில்‌ ஒருவரை கலைய 
மான்‌ மணந்து கொண்டான்‌, அத்‌ இருமணம்‌ இருக்கோயிலூரில்‌ நடந்தது என்று 
செய்தி பொதுராஜன்‌ காலத்துக்‌ சுல்வெட்டில்‌ குறித்துள்ளது. தமிழ்‌ நாவலர்‌ 
சரிதையிலும்‌ காணப்படுகிறது. தமிழ்‌ நாவலர்‌ சரிதை இ பி, 17ம நூற்றாண்டில்‌. 
எழுதப்பட்டது எனத்‌ தமிழ்ப்‌ பேரறிஞர்‌ மு ௮ நணாசலம்‌ கருதுகிறார்‌. 
ஆதலின்‌ கல்வெட்டின்‌ காணப்படும்‌. செய்‌இ மிகவும்‌ அண்மைக்‌ காலம்‌ வரை 
வழக்கிலிருந்தது என்பது தெளிவு 
கோவலூ வீரட்டானா 

இவ்வளவு சறட்பு வாய்ந்தது தருக்கோயிலார்‌ வீரட்டானம்‌. எட்டு வீரட்டா 
னம்‌ என்று புகழப்படும்‌ வீரட்டானங்களில்‌ இதுவே தொன்மையான து. பெரும்‌. 
யேோகிசென்‌ எல்லாம்‌ வத்து தங்கும்‌ பெருமையுடையது இங்கு ஆகவனைத்‌ தொழும்‌ 
அந்தணர்கள்‌ ஆகமத்‌ தொழில்‌ வழுவாது. அர்ச்சனை புரிவர்‌, எழில்மிகு பாவையர்‌ 
நாட்டியம்‌ புரிவர்‌. இசைச்‌ கவிகள்‌ எல்லாம்‌ இனிமையாக இசைக்கும்‌ ஒலி 
நிறைந்தது. பக்கர்கள்‌ எல்லாம மனர்திறைந்து பாடுவர்‌. அரஹர என்னும்‌ 
பேரொலி விண்ணைப்‌ பிளக்கும்‌ வசை பகசுதர்கள்‌ குழுமிய புண்ணியத்தலம்‌, ஈசர்‌ 
கோயில்‌ என கோயிலூர்‌ வீரட்டானம்‌ சுல்வெட்டில்‌ புகழப்படுகிறது. 


புனல்வளர்‌ பேரெட்டான வீரட்டானம்‌ 

அனைத்தினும்‌ அனாதியாயது நினைப்பினும்‌ 

உணர்தற்கு அரியது யோகிகள்‌ உள்ளது 

புணர்தற்கு இனியது பொய்கைக்‌ கரையது 

சந்தன வனத்தது சண்பசுக்‌ கானது 

நந்தன வனத்தின்‌ நடுவது பந்தல்‌ 

சுரும்படை பெண்பூங்‌ கரும்பிடை துணித்தர 
ஆட்டொலி ஆலை அயலது பா்டொலிஈ 

சருங்கைக்‌ கடையர்‌ பெருங்கைக்‌ கடைவாள்‌ 
பசுந்தாட்டியும செந்நெல்‌ பழனத்‌ தசும்பார்‌ கணியும்‌ 
டட அருக்கன்‌ அரிச்சனை முற்றிய 1 ல்‌ 





அத 30 


நான்மறை தெரிந்து நூரன்முறை உணர்ந்து ஆங்கு 
அருச்சனா விதியொடு தெரிச்ச அதமத்‌ தொழில்‌ 
மூவெண்‌ பெயருடைய முப்புரி நரலோர்‌ 

பிரியாத்‌ தன்மை பெருந்‌ இரு உடையது 

யாடகச்‌ சீரடி பணை முலைப்‌ பாவையர்‌ 

நாடகத்‌ துழதி நவின்றது ள்‌ 
சேடகச்‌ சண்டையும்‌ சண்டையும்‌ தாளமும்‌ காளமும்‌ 
கொண்டதிர்‌ படகமும்‌ குளிறு மத்தளங்களும்‌ 
கரடிகைத்‌ தொகுகியும்‌ கைம்மணிப்‌ பத்தியும்‌ 
மூருடியல்‌ திமிலை முழக்கமும்‌ மருள்‌ ௫௬ 

வால்வளைத்‌ துணையும்‌ மேல்‌ வளைத்‌ தணையும்‌ 
கருப்பொலி பீமகமும்‌ சுடலும்‌ எனக்‌ சஞ்வி 
தருடபொலி தீருடடலி சனத்து விருட்போலி 

பத்தர்‌ தம்‌ பாடல பயின்றது 

முத்தமிழ்‌ நாவலர்‌ நாற்கவி நவின்றது 

ஏவலில்‌ அருஷையோடு அரகர எனக குனித்து 
அயுமை செய்‌ பநஷையர்‌ பகுவித ௦ பயின்றது 
அரு முக குவ்ணாவின உறைவது சடன்‌ ளர்‌ தி வறுவது 
மண்ணவர்‌ தெழுவது வானவர்‌ மிழ்வது 

மறறும்‌ இன்ன வளங்கொள்‌ மதிற்‌ பதாகை 
தெற்றுங்‌ கொழுநிழல சிவபுரத்தாற்கு 





கோயிலுக்கு தானப 


வீரட்டானத்து உரை 
கதையும்‌ சல்வெட்டி பாடலபக 







ட ற பெரு! 


வ 


தை அ 5 ந தல்‌! 
கு வழிபாட்டுச்தக்‌ கொடுத்த தானத்‌ 





காடுத்தளிள து. கெரடுதத தானம்‌ தேவன்குடி 
என்னும்‌ ஊர்‌ நிலமாகும்‌. இத்திலம்‌ !2 சாண்‌ நீளம்‌ ஒரு கோல்‌ என்னும்‌ அளவு. 
இந்த /2சாண்‌ கோல்‌ அளவால்‌ 100 குழி கொண்டது ஒரு மா நிலம, 6 வேலி 
நிலம்‌ இவ்வாறு தானமாக அளிக்கப்பட்டது. (சற்றேறக்குறைய 20 மா கொண் 
உது ஒரு வேலி) இந்நில த்கிலிருந்‌ ந 1 மா நிலத்துக்கு ரீ கலம்‌ தறையாக 720 சலம்‌ 
அளிக்க வேண்டும்‌ எனறு நிர்ணயிக்கப்பட்டது. அஇலிருந்து வரும்‌ வருவ !யிலிருந்தூ 
என்னென்ன செய்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌ சலவெடடு குறிக்கிற து. 


பன்னாள்‌ நிலைபெற முன்னாள்‌ உரவோன்‌ 

செய்த தானம்‌ தேவன்‌ டியில்‌ 

அலயல்‌ மாபில்‌ அமைந்து உலயெல்‌ 

சாண்‌ பன்னிரண்டு ல்‌ சமைந்து தனிக்கோல்‌ 
பேற்று. வளந்த நூற்றறுபது குழி 

மா வொன்றாஈ வந்த வேலி ஆறே காலில்‌ 

அந்தங்‌ அணைந்து நீங்கிய நிலத்தால்‌ 

நீங்கா ௦ நற்றுகை ஆங்கொரு மாவிற்கு அறுகலமாக 


கொழு நாற்‌ வராடும்‌ கூட்டி அளந்த 
எழுநா றறிரு.தில்‌ இறை மகற்கு உரிமை 
நாழி எட்டான வாழி அட்டாளக்‌ 

















ண்ட வர்க்கு அமுதுண நயந்த. 

ஒத்தெண்‌ வழுவாப்‌ பத்தெண்‌ குத்தல்‌. 

பழ நெல்லரிசி பன்னிரு நாழிக்கு 
பனை இரட்டி நெல்‌ பஇனை இரட்டியும்‌. 
குறுவாளான நெடுவாண யனிக்கு 
ஒரிந நாழி யுள்படுத்‌ துயர்ந்தநெல்‌ 
நாலெட்டான நாழியும்‌ மெ... 
மிளகு முப்பிடிக்கு செல்லக்‌ குடுத்த நெல்‌ லஞ்ஞாழியும்‌ 
சூழ்‌ கறி துவன்ற போழ்‌ கற்‌ கொள்‌ நெல்‌ - 
நால்‌ உரி உருக்கிய நறு நெய்‌ 
உழக்குரை தனசுகு வழக்கரை வினவில்‌ 
முந்ந।ழியுந்‌ தயிர்‌ முந்நாழிக்கு ஆங்கு 
அறுநானாழியும அடைக்காய்‌ அமிதுக்கு 

ை பந்திரு உழக்கும்‌ பரிசாரகமானன்‌ 

நான்கினுஃகு நெல்‌ அறு நானாழியும்‌ 
இருமடைப்‌ பள்ளிப்‌ பெருமடைக்குதவும்‌ 
இந்தன ஒருவற்குத்‌ தந்த முன்னாழியும்‌ 
ஆக நெற்கலமு ஏக நற்றிவசம 
அப்பரிசு இயற்றலில்‌ அறு வகை இருதுவும்‌ 
இப்பரிசு இயற்றி எழுந்து நேரான ட்‌... 


தேவன்‌ கடியிலிருந்து வந்த நெல்‌ 720 கலமும்‌ கொண்டு செய்ய வேண்டியவை 


நான்‌ /க்கு அம படிக்கு. 18 தக்கர்‌ 32 தாழி நெல்‌ 
பழழெல்லரிசி 12 நாழிக்கு 
மிளகு 3 பிடிக்கு ச நாழி நெல்‌ 
கறி 
கெய்‌ 1! உழக்கு 
தயிர்‌ 3 நாழி 
அடைக்காயமுதுக்கு 
பரிசாரகர்‌ 4-வர்க்கு 
விறருக்கு 


பிற ஊர்களில்‌ அளிக்கப்பட்ட நிலங்களின்‌ அளவுகள்‌ 


கோவலூரில்‌ 15 மா நிலம்‌ 
மேட்டுக்‌ கொல்லை மா ., 
ஆலஞ்செறு கமா ம 


தேங்காச்செறு சமா , 


இந்நிலங்கள்‌ அர்ச்சனாபோகத்திற்காக. அளிக்‌ ப்பட்ட 
களில்‌ கொடுக்கப்பட்ட நிலம்‌. ம 









ல 582 கலமும்‌ 68 கலமும்‌ ஆகும்‌. 
ர சலம்‌ நெல்‌ வந்தது (300க்கு 39 குறைவு) 
















த 805ஆம்‌ இனவ பயன்பட்டன. இவை தவிர ஆவியூர்‌ என்ற 

காயிலுக்கு சொந்தமான பள்ளிச்‌ சந்தம்‌ (முக்குடையவர்‌ கம்‌ 
நீல 111-010 வேளி நிலம்‌ இதிலிருந்து வந்த தெல்‌ ழ்‌ வருபவர்‌ 
[ந்து கொடுக்க நிர்ணயிக்கப்பட்டது. 


கமகளிர்ச்கும்‌ 

ஈசாரியருக்கு ! 

ஊத்து நீர்‌ இறைப்போர்க்கும்‌ 
னுக கம்‌. 

பச கேழ்வி ஒருவனுக்கும்‌ 

௪ நிச்சயிகுகப்பட்டது. 


ர்‌ விரிந்து மதுமலர்‌ சோப்‌ 

சேவல்‌ உள்ளூர்ப்‌ பழநிலம்‌ 
முக்காலிற்‌ றந்து யஇனைஞ்சு மொட்டுக்‌ 
வர்‌ மூன்று மாவும்‌ 

செறுவில்‌ அஞ்சு மாவும்‌ 

டுபாய்‌ புனல்‌ தேங்காச்‌ செறுவில்‌ 

டு மாவும்‌ இலுப்பைக காலிரண்டும்‌ 
£லித்‌ தெழும புள்லாலிப்‌ புறம்‌ 


மா முப்பத்திரண்டும்‌ 
நாலாறு எண்பயில்‌ 





இறு 


பண்டைக்‌ கோலால்‌ பண்டை குழித்‌ தொகை 
மணங்‌ கொண்டிரண்டு முணங்கல்‌ பூண்டி 
ஒப்பத்‌ தொறுமா முப்பத்‌ தறுமாவும்‌ 
மிகவந்துயர்‌ புனல்‌ பகவந்தக்‌ சுழனி 

எட்டு முதல்‌ இருபது மாவும்‌ 

மட்டனிழ்‌ பூத்துழாவிய புனல்‌ மாத்துழான்‌ வேலி 
ஏவிய எட்டு மாவும்‌ வாவியில்‌ 

கோடெறு பழனக்‌ காடெறு மாநிலம்‌ 
அஞ்சும்‌ களர்‌ நிலம்‌ பத்தும்‌ நெஞ்சத்‌ 
துள்ளத்‌ தகும்புனல்‌ உரவுக்‌ கடலுகாயம்‌ 
பள்ளத்‌ இரண்டும்‌ பாவரும்‌ கணியக்‌ 
சுழனியில்‌ எட்டும்‌ கைகலந்து ரைப்பில்‌ 
உழனி 

மேற்படி காலால்‌ பாற்பட வளந்த 
இங்குடனவர்‌ பாங்குடன்‌ தொகுத்த 
மெஞ்ஞாற்‌ றுரைகையில்‌ மேதகு தூநெல்‌ 
அஞ்ஞூற்‌ றிருபத்‌ திருகலம்‌ என 

மற்றைத்‌ தொரையில்‌ மதிவளர்‌ சடையோன்‌ 
பெற்ற வாரம்‌ பிழையறப்‌ பேசில்‌ 

ஐம்ப திற்றைஞ்‌ சொடு மொய்ம்புறு 
பதினொரு சலத்தொடு முணங்கர்‌ பூண்டியில்‌ 
கறைநெல்‌ நஞ்சை நீக்கிப்‌ 

புஞ்சை நால்மா மாத்தால்‌ 

கலவரை யான வரையறை அறுகலம்‌ 

ஏற்றிப்‌ பெறுகல வளவை மூன்றொடு 
முப்பது குறைந்த முன்னூற்றுக்‌ கலத்தில்‌ 
மற்றக்‌ கண்ணுதற்காக நிலத்த வருவந்த நிவந்தம்‌ 
நலத்தது நாள்‌ ஓன்றினுர்கு நால்‌ முன்னாழி 
பானிறத்‌ தன்மை தூதிறக்‌ குத்தல்‌ 

அரிசியி லான நெல்லு வரிசையில்‌ 

குறுபவள்‌ கூலி யேற்றி பெறுவன 

பேணிய பழநெல்‌ தூணியுங்‌ காணியவை 
அமுது புகழு நெய்யமுது முப்பிடி 

கொள்ளக்‌ கொடுத்த நெல்‌அறு நாழியும்‌ 
பொழுது மூன்‌ நினுக்‌ கிழுதுபடு செந்தயிர்‌ 
ஒரு முன்னாழிக்‌ இருமுன்‌ னாஜியும்‌ 
அடைக்காய முதுக்கு ஆறு உரியத்து 
அந்தணன்‌ ஒருவன்‌ அபிஷேகம்‌ செய்ய > 
தந்தன குறுணி முற்றதைந்த நானாழியும்‌ 
மழைவேல்‌ செய்‌ மாண்‌ இரண்டிலுக்கு 
குறைவறக்‌ குடுத்த நெல்‌ குறுணி நானாழியும்‌ 
ஓராண்‌ டினுக்கு மேராண்‌ டாசு 


ப 


பிக 


நண்ணிய நக்ஷ்த்திரமென நல்லோன்‌ 
எண்ணிய திருவிளக்கு எண்பதும்‌ கண்‌எனக்‌ 
காவியர்‌ குயர்‌ கயல்‌ பயில்‌ ஆவியூரதனில்‌ 
இக்குடையிவரும்‌ முக்குடை யவர்தம்‌ 
அறப்புற மான திறப்பட நீக்கிச்‌ 

சாலி விளைநிலம்‌ வேலி யாக்கி 

மூதல்வஇன்‌ மூன்றே முக்காலே அரைக்கால்‌ 
இதன்தனி வந்த இயல்வகை உரைப்பில்‌ 
ஓப்பத்‌ இரு௮னையவர்‌ முப்பத்‌ இருவர்‌ 
பாடல்‌ பயின்ற நாடக மகளிர்க்கும்‌ 

நெஞ்சா சார நிறைவொடு குறையா 

பஞ்சா சாரியப்‌ பகுதி யோற்கும்‌ 

நறைப்‌ புதுமலர்‌ விரி நந்தவானம்‌ 
இறைப்புத்‌ தொழில்‌ புரிந்த இருந்தவத்‌ தோர்க்கும்‌ 
யோகி ஒருவனுக்கு நியோகமுடைய 
செஞ்சடைக்‌ கடவுள்‌ திருவாய்க்‌ கேழ்வி 
தஞ்சுடைக்‌ கடிகையன்‌ தனக்கும்‌ 


பாட்டுடைத்‌ தலைவன்‌ 


இந்நிவந்தங்களைக்‌ கூறும்‌ கல்வெட்டு இவற்றை யார்‌ கொடுத்தார்‌ எனக்‌ 
கூறும்‌ பகுதியில்‌ வீதி விடங்கன்‌ கம்பன்‌ என்பவன்‌ இவற்றை அளித்த கொடையாளி 
எனக்‌ கூறுகிறது. இவனே பாட்டுடைத்தலைவன்‌; இவனைக்‌ கூறும்‌ பதியும்‌ 
படித்துப்‌ படித்து இன்புறத்தக்கது. 


இவ்வீதி விடங்கன்‌ இராஜராஜசோழனுடைய அவையில்‌ அறங்களை எடுத்துக்‌ 
கூறும்‌ அதிகாரி இவன்‌ அம்பர்‌ நாடன்‌, மணற்துடி நாடு ஆலங்தடி, இரையூர்‌ 
முதலிய ஊர்களை உடையவன்‌. அரசனது ஏவல்‌ கேளாது இருந்த ம।ற்றார்களைத்‌ 
தண்டித்து புலிச்‌ சின்னத்தின்‌ புகழ்‌ சிறக்க உழைத்தவன்‌. நித்தலி?னோ ன்‌ 
என்றும்‌ அருள்மொழி என்றுர்‌ பெயர்‌ பெற்ற இராஜராஜனது காரியத்தைக்‌ 
தவிர வேறு எக்காரியத்தையும்‌ நினையா தவன்‌ சிவபிரானுடைய நெற்றிக்‌ கண்ணை 
யும்‌ சித்தாமணியையும்‌ போன்ற புகழ்‌ பெற்றவன்‌, யானை ஏம்றத்திலும்‌ 
குதிரை ஏற்றத்திலும்‌ சிறந்தவன்‌ இவ்வளவு சிறப்பு பெற்ற கம்பன்‌ ஆகிய 
வீதி விடங்கன்‌ கரும்ப।லைகள்‌ நிறைந்த பொன்னி நாடு கிழவன்‌ எனப்ப।டல்‌ 
முடிகிறது. 


நெஞ்சில்‌ விதித்த முறைமை மதித்து நோச்கி 
இன்னவை பிறவு இராஜராஜன்‌ 

தனவை முன்னற்‌ தத்துவ நெறியில்‌ 
அறங்கள்‌ யாவையும்‌ இறங்கா வண்ணம்‌ 
விஞ்ஞா பனத்தால்‌ மிஃவெளிப்‌ படுத்தோன்‌ 
அன்பது வேலியில்‌ அடைகுன்‌ றகர்க்கும்‌. 
ஒன்பது வேலி உடைய உரவோன்‌ 

சகெொ்பர்‌ நாடுங்‌ குளிமலர்ச்‌ சோலை 


5 


அம்பர்‌ நாடன்‌ ஆலங்‌ குடிக்கோன்‌ 
தெண்டிரை பழனந்‌ திரைமூர்‌ நாடன்‌ 
வண்டிரை துயர்பொழில்‌ மணற்குடி நாடன்‌ 
நேரிய அருமொழி நித்த வினோதன்‌ 
காரியம்‌ அல்லது காரியம்‌ நினையா 
காராண்‌ தலைமை கற்பக சதுசன 
போரான்‌ தலைமை புனர்புயத்து உரவோன்‌ 
கூக்தொழில்‌ கேளா தேத்தொழில்‌ முனைந்த 
கண்டகர்‌ கரிசறக்‌ துறிசற்‌ கலிசெக 
மண்டல சத்தியில்‌ வயப்புலி வளர்த்தோன்‌ 
வான்பால்‌ மதியும்‌ வலம்புரி இடம்புரி 
ஆன்பால்‌ வடியும்‌ விரிசடைக்‌ கடவுள்‌ நெற்றிக்கண்ணும்‌ 
நிலத்தவர்‌ நினைந்த தெற்றிக்‌ கண்ணும்‌ 
சிந்தாமணியும்‌ போலப்‌ பிறந்த புகழோன்‌ 
கோலக்‌ கருங்களிற்று உழவன்‌ கசும்பத்தடிகள்‌ 
மாதிவிடங்கு வருபரிவல்ல வீதிவிடங்கள்‌ 

, மென்கருப்‌ பாலை தலந்தருந்‌ தண்டலைத்‌ 
தடநீர்‌ நலந்தரு பொன்னி நாடு கஇழவோனே 


தி. பி. 1000ல்‌ சங்கப்‌ பாடல்களின்‌ செல்வாக்கு 


சங்க நூற்களை இ பி, முதல்‌ அல்லது இரண்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவை 
என்று வாலாற்றாசிரியர்‌ கூறுவர்‌, இவை எழுந்த ஒரு ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ இராஜராஜன்‌ காலத்தில (9 பி 1000) சங்க இலக்கியங்கள்‌ மீண்டும்‌ சிதறப்‌ 
பாகப்‌ படிக்கப்‌ பெற்றன என இதனால்‌ அறிகிறோம்‌, இராஜராஜன்‌ செந்தமிழைச்‌ 
இறப்பாகப்‌ போற்றியிருக்கறான்‌ என்பதற்கு இக்கல்வெட்டும்‌ ஒரு சான்று இ பி. 
1-ம்‌ நூற்றாண்டில்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ எழுந்த சில பாடல்கள்‌ இது போல்‌ 
ஆசிரியப்பாவில்‌ அமைந்துள்ளதைக்‌ காணும்போது இந்நூற்றாண்டில்‌ சங்கப்‌ 
பாடல்கள்‌ பெரிதும்‌ உவந்து படிக்கப்பெற்றன என்பது தெளிவாகும்‌ நக்ரேதேவர்‌ 
யற்றிய நிருக்கண்ணப்ப தேவர்‌ திருமதம்‌ என்னும்‌ பாடலும்‌, கோபப்‌ பிரசாதம்‌ 
என்னும்‌ பாடலுர்‌ நம்பியாண்டார்‌ நம்பி பாடிய ஆளுடைப்பிள்ளை இருத்தொகை 
முதலிய பாடல்களும்‌ இது போன்று ஆசிரியப்பாவால்‌ ஆய சிறந்த பாடல்களாகும்‌. 
இலை அனைத்தும்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ இயற்றப்பட்டவை இவை 
நடும்‌ பாட்டுககளாக அமைந்துள்ள இலிருந்தும்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ சங்க 
மரபு மறு மலர்ச்சிபெற்றது எனத்‌ தெளியலாம்‌, 


ஆதலின்‌ தொடக்கத்தில்‌ கூறியதுபோல்‌ இப்பாடலை இருக்கோயிலூர்ப்‌ 
பாட்டு என்பது பொருத்தமே. இப்பாட்டின்‌ ஒழ்‌ மேலும்‌ மூன்று பாடல்கள்‌ 
உள்ளன அவற்றிலிருந்து வீதி விடங்கன்‌ கம்பனுக்கு மஹிமாலய மூவேந்த 
வேளான்‌ என்னும்‌ பட்டம்‌ இருந்தது என்று அறிகிறோம்‌ 


வீரட்டானத்தாரின்‌ முடிமேல்‌ வைக்கப்‌ பொன்னாலான பூ அளித்தான்‌, 
மூன்று கழஞ்* பொன்னால்‌ பூவேலைப்பாடுடன்‌ கூடிய மணிப்பட்டம்‌, ஒன்றும்‌ அளித்‌ 
தான்‌ மேலும்‌ நூறு பொன்னால்‌ வெலிங்கம்‌ ஒன்றும்‌ அதற்கு வெள்ளியினால்‌ பீடம்‌ 
ஒன்றும்‌ செய்து அதன்மேல்‌ பொன்‌ போர்த்துக்‌ கொடுத்தான்‌ என்றும்‌ அப்‌ 
பாடல்கள்‌ கூறுகின்றன, 


80 


வேலியர்கோன்‌ வீதிவிடங்கன்‌ விறல்‌ சும்பன்‌ 
ஆலியல்‌ மான்‌ சோழன 'இகாரி-கோலப்‌ 
படியினமேல்‌ பொற்பூப்‌ பைங்கோவல்‌ வீரட்டர்‌ 
முடியின்மேல்‌ வைத்தான்‌ முயன்று. 
பொன்‌ முக்கழஞ்சால்‌ மணிப்பட்டம்‌ பூப்புனைந்து 
மின்மிக்க கட்டமைந்து மேற்கட்டி சொன்மிக்க 
கோவலான்‌ வீரட்டற்கு ஈந்தான்‌ குலவோலி 
காவலான்‌ வாழ்‌ கம்பன்‌ கண்டு 
சென்னி திறல்‌ ஸ்ரீராஜராஜற்கு யாண்டு திகழும்‌ இருபத்தேழில்‌ 
செழுநீர்‌ வேலி 
மன்னியகம்பன்‌ மஹிமாலய மூவேந்த வேளான்‌ விண்ணப்பத்தால்‌ 
மணிநீர்‌ கோவல்‌ 
வெண்ணியல்‌ சர்வீரட்டத்தில்‌ இலிங்கமொன்று பொன்னூற்றும்‌ 
செய்ததற்கு வெள்ளிப்பீ! ம்‌ 
பண்ணிய தொன்னூற்றால்‌ முக்கழஞ்சுடை அம்பொன்‌ போர்த்ததும்‌ 
அய்ங்கழஞ்சின்மேல்‌ பத்துமாவே. 


மாபெரும்‌ வீரன்‌ இராஜராஜன்‌. அவனை ஈன்ற ஈடிலாத்தாய்‌ மலையமான்‌ 
குலத்தவன்‌ அம்மலையர்‌ குலத்து நகர்‌ இ நக்கோயிலூர்‌. அங்கு அனாதியாயது வீரட்‌ 
பானர்‌ கோயில்‌, அப்புண்ணியக் கோயில்‌ எவ்வளவு சிறந்த ன 5 எழுக த வேண்டும்‌ 
அக்கோயிலுக்குத்‌ தானம்‌ அளிக்கும்‌ பேறுபெற்றவன்‌ கம்பன்‌ வீதி விடங்கன்‌ ௭௮ ய 
அவன்‌ புகழ்தான்‌ என்னே ! ப்‌ 








சொல்லாராய்ச்சி 


மழவர்‌, உழவர்‌, இழவர்‌ 


மழவர்‌ என்ற சொல்‌ மழு என்னும்‌ சொல்லிலிருந்‌ 

ட a லிலி ஈ 3 ்‌ கக்‌ டும்‌ 
எனத்தோன்றுகிறது. மழு-கோடரி, கோடர்‌ பர ல்க ளில்‌ 
அளந்தது செல்‌ தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ உழு “பைதிலிநந்து உழவர்‌ 
தமிழ்‌" ர ரட்ட i மழு ப்‌ சொல்‌, பெயர்ச்செ 1ல்லாகவும்‌ உரிச்‌ இ ்வக்வம்‌ 
த ன்‌ வினைச்சொல்ல। கவு! முன்னர்‌ இருந்தி 
ருந்து வறன்‌ திப்‌ குக்‌ மழுக்கு மழுகு முதலிய சொற்கள்‌. இலி 
ர அன்பமிலி வன்னி, இதேபோல்‌ ஈழவர்‌ என்ற சொள்லும்‌ 
ரவர்‌ =i ள்‌ கான்றியிநக்கக கூடும்‌, மரத்நிலிநந்து தேங்காயை 
ம்‌ அத்தம்‌ பரப தன ரந்த பொருளில்‌ இச்சொல்‌. 3தான்றியிரக் கக்‌ 
வேண்டும்‌, முக இழவர்‌ என, இழவர்‌ என 'இ' குறிலாகவே இருந்திருக்க 


என்ற பயெறுளிலி 


இருப்பரங்குன்‌ றத்‌ இல்‌ உள்ள ௨ 

9 : ்‌ ன்‌ 
“இழ குடும்பிகன்‌' என்று ஒரு செல்‌ உள்‌ பி. முதல்‌ நூற்றாண்‌ நிக்‌ கல்வெட்டில்‌ 
தப்ப்ட்டு. ம்‌ ளது, இ எழு க + ல ஆ 
தப்பட்டுள்‌. 2, ்‌ ்‌ முத மூன்று புள்ளிகள்‌ எம 
த இல்‌ அரி து நண்பகல்‌ குறில்‌ எழுதவே மன்றத்தே a 
ர்‌ 3. ப பட்ட ஆனைமலைக்‌ கல்வெட்டில்‌ தவ! என்ற. கொள்கி இ 

1 i ர சொல்லி 

ன ரன்‌ த எழுதப்பட்டுள்ள து. கூதலின்‌ இழ குடுப்பிகள்‌” னன 
படிப்பே அத்து: ஆதலின்‌ பண்டைய சொல்‌ *இழவா* என்பதே 0 i 
எனத்‌ மோஅறுகியது. என்பதே பொருத்தம்‌ 





செங்கம்‌ கல்வெட்டு 























௪. செங்கல்வராயன்‌ 
(அச்சுப்பிழை இருத்துயவர்‌) 


| 
சி. பி, 


19-ஆம்‌. நூற்றாண்டில்‌ சோழப்‌ பேரரசின்‌ பிடி சழ்றுத்‌ 
திருந்தது. அச்சமயம்‌ 


ஆங்காங்கிருந்த குறுநில மன்னர்கள்‌ சமயத்திற்‌' 
தங்களுக்கள்‌ ஒப்பந்தங்களைச்‌ செய்து கொண்டும்‌, பிற 
மாற்றாருடன்‌ சேர்ந்து கொண்டும்‌ தங்களின்‌ 


சுயநலத்தை 
கொண்டனர்‌. 


பிற எதிரிகளிடமிருந்து தங்களைக்‌ காக்க 
செய்து கொண்ட ஒப்பந்தங்களும்‌ ஆங்காங்கே கல்வெட்டுகளில்‌ காணப்படுகின்ற, 











'சங்கம்‌ கோயிலில்‌ காணப்படும்‌ அது போன்ற இரண்டு கல்வெட்டுக்‌ 
பஇிய்பிக்கப்படுகில்‌ றன, குலோத்துங்க சோழன்‌ காலத்தில்‌ இப்பகுதியி 
ஆடையூர்‌ நாடாழவாற்கும்‌ இசாதராஜ அதிகைமான என்பவருக்கு 
/பத்தங்கள்‌ இவ்விரண்டு கல்வெட்டுகளிலும்‌ இருப்பதைக்‌ காணலா! 


இங்கே 
ஆண்ட 


(தல்‌ கல்வெட்டு 


திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவர்க்கு 





வியை வென்றானான கரிசால சோழ ஆடையூர்‌ நூ 
வா ற்கு 


செங்கேணி 4 


ர்மையப்பன்‌ அ த்‌ திமல்லனான விச்‌ கிரமசோழச்‌ ௪ 











ராயனென்‌ 
இவ்வாண்‌ டே ஆ ணி மாஸக்துப்‌ பதி லாந்தியதியும்‌ 


நாயம்‌ றுக்கிழ 
யுற்‌ இருவா திரை யமா ன வன்று கல்வெட்டினபடியாவது 


நானு மிவரு முள்ளகனயும்‌ எங்களிலே தப்பாதிருக்கக்‌ கடவோமாகஃ 
பிறந்த பெருமாளான இராஜராஜ அதிசமானாருடன்‌ உறவு பண்னு 

ட்‌ ரி, ரான்‌ பொத ட்‌ 
| பகைகொள்ளுதல்‌ செய்யுமிடத்து இரண்டு திறத்தோமுக்கு 2 
செய்யக்‌ கடவேனாகவும்‌ 


று மிவர்கின்னா. கா்‌ ip யிவற்து விரோதமாயிருப்பன 
 கடவேனல்லாதேனாகவும்‌ | 

இப்படிக்குத்‌ கப்பினேனாகில்‌ என்‌ ஓட்டை யான்‌ யெடுத்‌ ்‌ 
கலச்சோறுந்‌ தின்றேனாவேஷ்‌ 


ரிக்கரமசோழச்‌ சம்புவராயனெள்‌ 


